





திருமந்திர விசாரணை 


ஓம்‌. 
பரப்ரம்மணே நம: 


திருமந்திர விசாரணை 


செந்திநாதையர்‌ துர்வாதமறுப்பு) 
AN EXAMINATION OF THIRUMANTHIRAM. 


இஃது 
“ஆரியன்‌” 


என்பவரால்‌ எழுதப்பட்டு, 


சென்னை: 
மதராசு ரிப்பன்‌ அச்சியந்திரசாலையில்‌ 
பதிப்பிக்கப்பட்டது. 


1897 


செப்டம்பர்மி 


ஏவிளம்பிஸஷு 
ஆவணிமி 


இதன்விலை அணா 4. 














திருமந்திர விசாரணை 


இந்நூலிலுள்ள விஷயங்கள்‌. 





தலைப்பு 





பீடிகை 





பொய்‌ மெய்யை மறைத்தல்‌ 





துவம்பத தற்பத அசிபதங்கள்‌ 





வைதிக சைவம்‌ அத்துவிதம்‌ 





இப்பிரமாணத்தாலெனல்‌ 





திருமூலநாயனார்‌ அத்துவிதியென்பதற்கு மற்றொரு முக்கிய 
காரணம்‌ 





உபநிஷத்துக்களும்‌, திருமந்திரமும்‌ ஒரே பொருள்‌ 





உபநிஷத்துகளை யிகழ்ந்து தப்புவமை கூறினமை 





எல்லாத்‌ தத்துவங்களுடைய முடிவும்‌ அத்துவிதமே 





ஐக்கிய விசாரணை 





பயனற்றபிரமாணங்கள்‌ 





வேதாகம ஞானவிரோதம்‌ 
ஏகாத்துமவாதம்‌ ஏகப்ரம்மவாதம்‌ 


46 





15 


தேவாராதிகளும்‌ அத்துவிதமுடிபே 


14 ஒரினப்படுத்தியது நியாயமே 48 


49 








16 





முடிவுரை 





50 





இந்நூலுக்குப்‌ பிரமாணமாக எடுத்துக்காட்டிய நூல்கள்‌. 


சூதசங்கிதை. 

திருமந்திரம்‌. 

கூர்மபுராணம்‌. 

சங்கர சங்கிதை. 
அத்தியாத்துமோபநிஷத்‌ 
இலிங்கபுராணம்‌. 

சிவபுராணம்‌. 

திருவாசகம்‌. 

சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ தேவாரம்‌. 
திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ தேவாரம்‌. 
வாயு சங்கிதை, 

வராகோபநிஷத்‌ 

சிவரகசியம்‌ ரிபுகீதை, 

















திருமந்திர விசாரணை 


ஓம்‌. 
பரப்ரம்மணே நம:. 


திருமந்திர விசாரணை. 


பீடிகை. 


சிதம்பரத்தில்‌ தற்போதிராநின்ற. ஸ்ரீ கோப்பாய்‌ சபாபதி நாவல ரவர்கள்‌, 
"பரசமய கோளரி” என்னும்‌ பேர்‌ வைத்துக்‌ கொண்டு, முன்னர்த்‌ தம்மாற்‌ 
பிரசுரிக்கப்பட்டு வந்த தமது “ஞானாமிர்தம்‌" என்னும்‌ பத்திரிகையின்கண்‌, நந்தன 
ஷீ ஆனிமீ 3102 (1892 சூலைமி 12௨) சஞ்சிகையில்‌ "கேவலாத்துவித விசாரம்‌' 
என்ற விஷயத்தின்‌ கீழ்‌ அத்துவித விரோதமாக ஓர்‌ விஷயம்‌ வரைந்தனர்‌. அதற்கு 
"அத்வைத சித்தாந்தி' என்பார்‌: "வேதாந்த சங்கை நிவாரனம்‌" என்று நாம மளித்துச்‌ 
சிதம்பரம்‌ "ப்ரீம்மவித்தியா” வில்‌ சமாதானம்‌ எழுதிப்‌ பூர்த்தி செய்தார்‌. அது 1893 
வருஷத்தில்‌ தனிப்‌ புத்தக வடிவமாய்‌ வெளிவந்திருக்கின்றது. அதைப்பற்றி அவரே 
னும்‌ அவரைச்‌ சார்ந்த இன்னும்‌ எவரேனும்‌ பதில்‌ பேசாது வாய்‌ பூட்டிட்டுக்‌ 
கொண்டன ரென்பது எவரும்‌ அறிந்த விஷயமே. யாம்‌. இ..திங்ஙனமாக, அவரைச்‌ 
சார்ந்த ஸ்ரீ யாழ்ப்பாணம்‌ செந்திநாதைய ரென்பாரொருவர்‌ அது விஷயமாக வாதிட 
வெளிவந்தார்‌. வெளி வந்தவர்‌ அந்‌ நூலைப்பற்றி யேதும்‌ பேசினாரின்று. ஆனால்‌ 
அதில்‌ காட்டப்பட்ட பிரமாணச்‌ செய்யுள்களில்‌ ஒன்றைப்‌ பற்றி மாத்திரம்‌ பேசி அது 
தம்மவர்க்‌ குரிய நூலென வாது செய்கின்றார்‌. அவ்லிஷயம்‌ நாகையிற்‌ பிரசுரமாகும்‌ 
"நாகை நீல லோசனி என்னும்‌ பத்திரிகையின்கண்‌ 186-ஷஹ0ூ டிசம்பர்மி 28௨, 
1897ஹூ ஜனவரிமி 4௨, 11௨, 1ஊ களில்‌ வெளி வந்தது. அதற்கு அவரிட்ட பேர்‌ 
"இலக்‌ கறியாது திருடப்பட்ட சொத்தை மீட்டுக்‌ கோடல்‌" என்பது. அவ்விஷய 
முற்றுந்‌ தவறென்பது இனி வரும்‌ அதன்‌ மறுப்பினா லறியலாம்‌. 


பொய்‌, மெய்யை மறைத்தல்‌. 


டை சபாபதி நாவல ரவர்கள்‌ பேசிய விஷயங்களில்‌ “பொய்‌, மெய்யாய 
பரப்பிரமத்தை மறைத்து அங்ஙனம்‌ விவகரிக்கச்‌ செய்யவல்ல தாதல்‌ யாங்ஙனம்‌?" 
என்ப தொன்று. அதற்கு முன்‌ அவர்‌ எழுதிய சம்பந்தப்படி அதன்‌ பொருள்‌ பொய்‌ 
யாகிய மாயை, மெய்யாகிய பிரமத்தை யெப்படி மறைக்கும்‌? என்பது. இதனால்‌ 
பொய்‌, மெய்யை மறைக்கா தென்பது அவருடைய நியாயம்‌. இதற்கு மறுப்பெழுதிய 
அத்வைத சித்தாந்தி! பொய்‌ மெய்யை மறைக்கு மென்றதற்குக்‌ கயிற்றரவு, கானனீர்‌, 
தாணு புருஷன்‌, மரம்‌ யானை வாகன முதலிய திருட்டாந்தங்களைச்‌ சொல்லி,அதற் 
குவமேயமாகப்‌ பொய்யான மாயை, மெய்யான பிரமத்தை மறைக்கு, மென்று , 
சொல்ல எழுந்து, 


சூதசங்கிதை கால அளவை. 


நீளஆன்மாயிரமம்‌)வினுண்மையைமறைத்துறிற்றலினாற்றம்மென்றும்‌ 
வாளவிர்வித்தையென்னு ஞானத்தைமறைத்தலனைவித்தையேயென்றும்‌ 














திருமந்திர விசாரணை 


கோஞ்றக்ஞான்காரணமாகிக்குலவலின்மொகமேஎன்று 
மாஞறுசத்துவிலட்சணமாகியமைதலினாலசத்தென்றும்‌. (10) 


உலகுதித்திடற்குக்காரணமாகியுறைதலிற்‌ காரணமென்றும்‌ 
இலகுகரரியமாகியவுலகாகியிருக்கவுந்தெரிதர பபடாத 
வலறுறுதலினவ்வியத்தமேயென்றும்‌ வகுப்பரம்மாயைக்குப்பெயர்க 
சரில்வமிபெரு மான்றன்வலியாற்கற்பித்துதிந்நிரம்பியகாலம்‌. (11) 


இச்செய்யுளையும்‌, இதற்கியைய 
வேதாந்த சூளாமணி. 


சீவ்சேதனமறைத்துத்தமடியலாகியவுலகத்திறத்திற்கெல்லாம்‌ 
மேவு காரணமாகிமாயைவிபரிதஞானம்‌ விளைத்துமோக 
மோவ்வுணர்வழித்தவித்தைசத்தின்‌ வேறாகிப்‌ பொய்யுமுவியாகும்‌. (60) 


இச்செய்யுளையுங்‌ காட்டி, இதற்கொத்திருக்கிறதெனத்‌ 
திருமந்திரம்‌ பராவத்தை. 


மரத்தை மறைத்தது மாமதயானை 

மரத்தில்‌ மறைந்தது மாமதயானை 

பரத்தை மறைத்தது பார்முதல்‌ பூதம்‌ 

பரத்தில்‌ மறைந்தது பார்முதல்‌ பூதமே. (22) 


இத்‌ திருமந்திரச்‌ செய்யுளையுங்‌ காட்டினார்‌. இதனால்‌ சபாபதி நாவலர்‌ 
தெரியாமையினால்‌ வலிய வந்து வாதங்‌ தொடுத்துச்‌ செய்த ஆசங்கைக்குச்‌ 
சமாதானம்‌ வந்து விட்ட தெனல்‌ திண்ண மாயிற்றென்க. 


அது நிற்க; இப்போது ஷே செந்திநாதைய ரென்பார்‌, அத்வைத சித்தாந்தியார்‌ 
காட்டிய மரத்தை மறைத்தது மாமத யானை என்ற செய்யு ளொன்றனைப்‌ பற்றி 
மாத்திரம்‌ பேச வெழுந்து, அச்செய்யுள்‌ தம்மவர்க்‌ குரிய நூலிலுள்ள தாதலால்‌, 
அதை அத்வைதிகள்‌ எடுக்கப்படா தென்றும்‌, அவ்வா றெடுத்தது திருடியதா மென்‌ 
றும்‌, அதினும்‌ இலக்கறியாது திருடியதா மென்றும்‌, ஆதலால்‌ அதை மீட்டுக்‌ கொள்‌ 
ளுகின்றோ மென்றுஞ்‌ சொல்ல, சில விஷயங்கள்‌ எழுதினார்‌. எழுதியவர்‌, தலைச்‌ 
சாத்துக்‌ கியைந்த வாறு எழுதித்‌ தம்‌ பக்ஷத்தைத்‌ தாபித்துக்‌ கொண்டா ரின்று. அது 
அத்துவிதிகளுக்கே யுரிய தென்றும்‌, இலக்கறியாது திருடியதாகச்‌ சொல்வது. தவ 
றென்றும்‌ காட்டிக்‌ கொண்டு, அது தமது சொத்தெனத்‌ தாபித்துக்‌ கொள்ளாமலும்‌ 
மீட்டுக்‌ கொள்ளாமலும்‌ போவதோடு அத்திருமந்திரத்தை அத்துவிதிகளிடத்தில்‌ 
ஒப்பிவித்தும்‌ விட்டு, ஜயர்‌ வெறுங்‌ கையராய்ப்‌ போகின்றார்‌. அவ்விஷயத்தினை 
இங்‌ கெடுத்துக்‌ காட்டு வாம்‌. இவர்‌ எழுதும்‌ விஷயங்களில்‌ இவர்க்‌ கேதும்‌ அனுகூல 
மில்லாமற்‌ போனாலும்‌ அவ்விஷயத்திற்குப்‌ பெயர்‌ கொடுத்தது மாத்திரம்‌ மிகு 














திருமந்திர விசாரணை 


வெற்றி போல்‌ காணப்படும்‌. அது இவர தியற்கையே. உள்‌ நுழைந்து விஷயங்களை 
வாசித்து அதன்‌ பொருளை அறிய விரகில்லாதார்‌, தலைச்சரத்தையேனும்‌ வாசித்து 
ஐயரது சைவம்‌ வெற்றி யடைந்ததாக மனப்‌ பால்‌ அருந்தட்டு மென அவ்வா றெழுது 
கின்றார்‌. இது தான்‌ பூர்வ பக்ஷியார்க்கு இலாபம்‌; இதைவிட இலாபம்‌ அவர்க்கு 
ஒன்று மின்று. 


பொய்‌, மெய்யை மறைக்கா தென்று கூறி, இந்தத்‌ துர்‌ நியாயத்தைக்‌ கொண்டு 
பொய்யான மாயை மெய்யான பிரமத்தை மறைக்கா தென்று சபாபதி நாவலர்‌ 
கூறினார்‌. அதற்கு 'அத்வைத சித்தாந்தி! அவ்வாறு மறைக்கு மெனக்‌ கயிற்றரவு 
முதலிய உவமானங்களைக்‌ கூறி, உவமேயத்திற்குச்‌ சூத சங்கிதைப்‌ பிரமாணத்தை 
யுங்‌. காட்டினார்‌. அதைப்‌ பற்றிப்‌ பூர்வ பக்ஷியார்‌ யாது பேசினார்‌? கயிற்றரவு 
முதலிய உவமானங்களை இவர்‌ அங்கீகரிக்கின்றனரா? இல்லையா? மெய்யான 
பிரமத்தைப்‌ பொய்யான மாயை மறைக்கு மென்று சொல்லும்‌ சூத சங்கிதையைப்‌ 
பற்றி இவர்‌ ஒன்றும்‌ பேசாது. மெளன முறுவ தென்ன காரணம்‌? மெய்யைப்‌ பொய்‌ 
மறைக்கா தென்றாவது, அதன்படியே அரவு கயிற்றை மறைக்க வில்லை யென்றா 
வது, இவ்‌ வுவமானப்படி பிரமத்தை மாயை மறைக்க வில்லை யென்றாவது பேசா 
திருப்பதை யோசிக்கின்‌, இவ்‌ விஷயத்தில்‌ சபாபதி நாவலர்‌ மதத்திற்கு இவர்‌. 
விரோதியாயும்‌, 'அத்வைத சித்தாந்தி' யின்‌ மதத்திற்கு அவிரோதி யாயும்‌ ஆகின்றா 
ரென்ப தாம்‌. இஃதுண்மையாயின்‌, சுருதி யுக்தி அனுபவ சம்மதமுள்ள இவ்விஷயத்‌ 
திற்கு விரோத மாய்த்‌ திருமந்திர மிருக்கிற தென்று சொல்லி, இவர்‌ தமது 
நூலென்று சொல்வதை விட்டு, அதனை அப்பிரமாண நூலெனக்‌ கொள்ள 
வேண்டுமே. “மரத்தை மறைத்தது மாமதயானை என்ற செய்புளில்‌ பொய்யான 
யானை மெய்யான மரத்தை மறைத்த தென்பது இவர்க்‌ குடன்‌ பாடா? அன்றா? இவர்‌ 
யானையைப்‌ பொய்‌ யென்கிறாரா? மெய்‌ யென்கிறாரா? “அத்வைத சித்தாந்தி' 
பொய்யென்று சாதித்தார்‌; இவர்‌ மெய்யென்று சாதிக்கிறாரா? மரம்‌ காரணம்‌, யானை 
காரியம்‌. காரியம்‌ பொய்யெனத்‌ 'தத்துவவாதத்தில்‌ “உலகம்‌ சத்தா?. அசத்தா?" என்ற 
விஷயத்தில்‌ தாபிதமா யிருக்கிறதே. அதற்கு இவர்‌ என்ன சொன்னார்‌? என்ன 
சொல்லுகிறார்‌? சுருதியாதிகளும்‌ காரியம்‌ பொய்‌ யென்று சொல்வதாய்ப்‌ பிரஸ்தாப 
த்தி லிருக்கும்‌ “வேதாந்த சங்கை நிவாரணம்‌' என்ற நூலில்‌ 7, 8, 9, 10 - வது 
பக்கங்களிலும்‌ 'துவிதாத்‌ துவித வாதம்‌' 87, 88, 89 - வது பக்கங்களிலும்‌ இன்னும்‌ 
மற்றப்‌ பல துவிதசைவ கண்டன நூல்களிலும்‌ அநேக பிரமாணங்கள்‌ காட்டப்‌ 
பட்டிருக்‌ கின்றனவே. அந்தப்‌ பிரமாணங்களை இவர்‌ அங்கீகரிக்கின்றனரா? 
இல்லையா? பிரமாணங்களை அங்கீகரிக்கமாட்டா ரென்னின்‌ “தத்துவ வாத த்தின்படி 
யுக்தி அனுபவங்கட்‌ காவது கட்டுப்பட்டுப்‌, பேசட்டும்‌. எந்த 'வழிக்கும்‌ வராமல்‌ 
வெறும்‌ வாயை மென்று கொண்டு திரு மந்திரத்தை எமது நூலெனச்‌ சொல்வது 
என்னோ? திருமந்திர நூலார்‌ காரியம்‌ மெய்யென்று சொல்லுகிறவராயின்‌, மரத்தை 
யானை மறைத்த தென்று சொல்லமாட்டார்‌. குதிரையை யானை மறைத்தது, 
பூனையை மாடூ மறைத்தது, எலியைப்‌ பூனை மறைத்தது என இவ்வாறு சத்தைச்‌ 
சத்து மறைத்த தென்று சொல்லுவார்‌. அவ்வாறு சொல்லாமல்‌ மரத்தை யானை 
வாகனம்‌ மறைத்த தென்று சொன்னமையின்‌ சத்தை அசத்து மறைத்த தென்று 
சொன்னவ ரானார்‌. பொய்‌ யான யானை மெய்‌ யான மரத்தை மறைத்த தென்று 
எப்போது சொன்னாரோ அப்போதே திரு மூலநாயனார்‌ காரியம்‌ சத்‌ தென்று 


5 














திருமந்திர விசாரணை 


சொல்லும்‌ துவித மதத்தைச்‌ சங்கரிப்பவ ரானார்‌. இத்‌ தகைய துவித மத 
சங்காரியை இப்‌ பூர்வ பக்ஷியார்‌ தமது மதஸ்த ரெனக்‌ கொள்வது நெருப்பை 
மடியில்‌ கட்டிக்‌ கொள்வது போலா மென்க. இவர்‌ சூத சங்கிதையை விட்டுத்‌ திரு 
மந்திரத்தை மாத்திரம்‌ திருடியதாகச்‌ சொல்வதால்‌ சூத சங்கிதை இவருடைய நூலல்‌ 
லவென்றும்‌, வேதாந்திகளுடைய நூலென்றும்‌, திருமந்திரம்‌ வேதாந்திகளுடைய 
நூலல்ல வென்றும்‌, இவருடைய நூலென்றும்‌ ஏற்படு கின்றன. மேற்படி திரு மந்திர 
த்தை வேதாந்திகள்‌ எடுத்துக்‌ காட்டுவது பற்றி அத்வைதிகள்‌ இலக்கறியாது திருடுகி 
றவர்களானால்‌, அத்வைதிகளுடைய நூலாகிய சூதசங்கிதையை இவர்‌ பல விடங்க 
ளில்‌ எடுத்துக்காட்டி யிருப்பது பற்றி இவரும்‌ இலக்‌ கறியாது திருடிய திருட 
ராவாரே. இவர்‌, தம்மை இலக்கறியாது திருடிய திருட ரென்று காட்டிக்‌ கொள்ளும்‌ 
பொருட்டுத்தான்‌ பிறரை அவ்வாறு கூறினார்‌ போலும்‌! இவ்வமயத்தில்‌, 


"தன்குற்றம்நீக்கிப்பிறர்குற்றங்காண்‌கிற்பின்‌ 
என்‌ குற்றமாகுமிறைக்கு" 


என்னுந்‌ திருக்‌ குகளின்‌ பொருளை யறியாது போனமைக்கு விசனமுறுகின்‌ 
றேம்‌! சூதசங்கிதையானது பதினெண்‌ புராணங்களி லொன்றான ஸ்காந்த்த்தின்‌ ஓர்‌ 
சங்கிதை; ஆதலால்‌ சூத சங்கிதை புராணமாயிற்று. 


சூரசங்கிதை புராணவரலாறு 


ஆரணமுழுதுமுணர்ந்தவேதியனேயாயினும்சிவ்புராணத்தி 
னேெரணிபொருனளையுணர்ந்திலனாயினிலங்குமவ்வேதமற்றவனைத்‌ 
தாரணியிடத்துநம்மைவஞ்சிப்போன்றானிவனெனனியஞ்சும்‌ 
பூரணமுறவாதலின்மறைப்பொருளைப்புராணத்தாறறெரிதரல்வேண்டும்‌. (38) 


அறையுமெந்நூற்குமறையபிரதானமாகியபெமும்பிரமாணம்‌ 
பொறைதமுமிகுதிபுராணங்களும்புராணமற்றுள்ளசாத்திரங்க 

றத ருமறைக்குவிரோதமாகாதுறிகழ்த்திடுமனுகுணமாகி 
யுறைதமுமறைக்குவிரோதமாநூல்களொருவற்கும்பயன்படாதனவே. (39) 


கூர்ம புராணம்‌ திருக்கலியாணம்‌. 


வேதநூல்களவற்றின்வழிவிராட்டாஞ்சுவாயம்பூமனுமன்‌ 
னோதுநூல்கள்வியாதமுனியுரைத்தநூல்களவற்றின் வழி 
தீதிலகுமாமறைக்கிழவர்செப்புநூல்களனைத்துமே 
நீதிநூல்களிவற்றின்வழிநின்றோர்நெறியினின்றோரே. (42) 


அங்கமாறுமறைநான்குமீமாங்கியமென்றமுள்கொழித்துத்‌ 
துங்குநீதிநாலொன்றுபுராணமொன்றுதவறெறிந்து 
பொங்குதமுமநூலொன்றுபுகன்றவீரேழ்விஞ்சையினை 
அங்கணுலகீன்றவனளித்தானிவற்றையுணர்ந்தோரறிவுடையோர்‌ (43) 














திருமந்திர விசாரணை 


மகாஸ்காந்தம்‌ சங்சரசங்கிதை சிவரகசியகண்டம்‌ 
சம்பலகாண்டம்‌ 2ம்‌ அத்தியாயம்‌ மொழிபெயர்ப்பு. 


"அப்போது மகாப்‌ பிரபுவாகிய பரம சிவன்‌, கம்பரவாக்கினால்‌ சொன்னதாவது: 
- வாரீர்‌ விஷ்ணு பிரமர்களே! நீங்களிருவரும்‌ உலகில்‌ துவாபர யுகந்ததோறும்‌ 
வியாசராகவும்‌ மனுவாகவும்‌ அவதரித்து வேதசாஸ்திரங்க ளிரண்டையும்‌ கலியுக 
த்தின்கண்‌ அறிவீனர்களாயுள்ள மானிடர்கள்‌ எளிதாய்க்கற்றறியும்படி, பலவாறாயிரு 
க்கிற அவைகளைச்‌ சுருக்கமாய்ச்‌ செய்து விடுவீர்கள்‌.” (வியாசர்‌ செய்தது வேதாந்த 
சூத்திரமும்‌ புராணங்களும்‌, மநுசெய்தது மநுஸ்மிருதியுமாம்‌. (18, 19) 


"பிராமணர்களுக்குத்‌ தகுதியுள்ளவைசைவபுராணங்களேயாகும்‌. ஆகிலும்‌ 
ஸ்காந்த புராணம்‌ கேளீர்‌ முனிவர்களே! சுகத்தைக்‌ கொடுப்பதும்‌ மேன்மையுள்ள 
துமா யிருக்கிறது; சகல வேதாந்த சாரங்களையும்‌ நன்கு விளக்கியது.” 


இந்தப்‌ பிரமாணங்களினால்‌ புராணத்தினால்‌ மறைப்‌ பொருளை உணர 
வேண்டுமென்றும்‌, மறைக்கு விரோதமில்லாதது புராணமென்றும்‌, அது பதினான்கு 
வித்தைக்‌ குட்பட்டதென்றும்‌, கலியுகத்தில்‌ மானிடர்‌ எளிதாய்‌ அறியுமாறு 
புராணங்களைச்‌ சுருக்கிச்‌ செய்யும்படி பரம சிவன்‌ விஷ்ணுவுக்குத்‌ திருவாய்‌ மலர்ந்‌ 
தருளினாரென்றும்‌ ஏற்படுகின்றன வன்றா? இத்தகைய புராணத்தினை அத்துவிதிக 
ளுக்கு சொந்தமாக்கிவிட்டு, பதினான்குவித்தையில்‌ சேராது பிற்பட்ட ஓர்‌ தனி 
நூலைத்‌ தம்பக்கத்து நூாலெனக்‌ கொண்டதனால்‌ பூர்வ பக்ஷியார்‌ வேத புராணாதி 
களின்‌ பாஹியரெனல்‌ திண்ணம்‌. 


அத்வைத சித்தர்ந்தி டே வேதாந்த சங்கை நிவாரண த்தில்‌ திருமந்திரத்தினி 
ன்றும்‌ மரத்தை மறைத்தது மாமத யானை என்ற செய்யு ளோடு இன்னும்‌ 
இருபத்தேழு செய்யுள்களையும்‌ காட்டினார்‌. இவ்வையர்‌ மரத்தை மறைத்தது' என்ற 
செய்யுளை மாத்திரம்‌ இலக்கறியாது திருடியதாகச்‌ சொன்னது போல மற்ற 
இருபத்தேழையுஞ்‌ சொன்னா ரில்லை. மற்ற இருபத்தேழும்‌ இவர்‌ பக்ஷத்தார்க்குச்‌ 
சொந்தமானால்‌ அவைகளையுந்‌ திருடியதாகச்‌ சொல்லலாமே. இதனால்‌ ஜயர்‌ 
பக்ஷப்படி ஷே இருபத்‌ தேழு செய்யுள்கள்‌ அத்வைதிகளுக்‌ குரியன வென்றும்‌, ஒரு 
செய்யுள்‌ மாத்திரம்‌ இவர்‌ பக்ஷத்தார்க்‌ குரிய தென்றும்‌ ஆகின்றன. மேலே காட்டிய 
காரண காரியங்களின்படி மெய்மை பொய்மைகளினாலும்‌, அத்வைத சித்தாந்தி' 
காட்டிய உவமானங்களினாலும்‌, சூத சங்கிதையின்‌ பிரமாணத்தினாலும்‌, இனி வரும்‌ 
விஷயத்தினாலும்‌ ஷே ஒரு செய்யுளும்‌ அத்வைதிளுக்கே யுரிய தென்றும்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ சொத்தையே தாங்கள்‌ வைத்துக்கொண்‌ டிருக்கிறார்க ளென்றும்‌, பிறர்‌ 
சொத்தைத்‌ தங்கள்‌ சொத்‌ தென்று சொல்ல வில்லை யென்றும்‌ நிச்சய மாகின்றன 
வென்க. ஜெ இருபத்‌ தேழு செய்யுள்களைப்‌ பற்றிப்‌ பூர்வபக்ஷி ஏன்‌ பேசவில்லை 
யென்னின்‌ மரத்தை மறைத்தது மாமத யானை என்ற செய்யுள்‌ விஷயமாய்ச்‌ 
செய்த குழப்பமும்‌, மற்றவற்றிற்‌ செய்ய முடியாமையா னென்க. 'மரத்தை 
மறைத்தது' என்ற செய்யுளிலும்‌, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில்‌ 
மறைந்தது மாமதயானை என்ற இவ்விரண்‌ டடியி லாவது, மற்ற இரண்‌ டடியிலும்‌ 


இதி 














திருமந்திர விசாரணை 


'பரத்தை' என்ற சொல்‌ போக மற்றவற்றிலுமாவது குழப்பஞ்‌ செய்யவில்லை. அந்தப்‌ 
'பரத்தை' என்ற வொரு சொல்லிற்றான்‌ இவரது குழப்பமெல்லாம்‌. 


ழே வேதாந்த சங்கை நிவாரண த்தில்‌ துவித விரோதமாகவும்‌, அத்துவித 
சாதகமாகவும்‌ வராகோபநிஷத்‌, சர்வசாரோபநிஷத்‌, கைவல்லியோபநிஷத்‌, மைத்தி 
ரேயோபநிஷத்‌, நிராலம்போபநிஷத்‌, ஆத்மபோதோபநிஷத்‌, நாரத பரிவிராஜ 
கோபநிஷத்‌, முண்டகோபநிஷத்‌, அமிர்த பிந்துபநிஷத்‌, ஸ்கந்தோபநிஷத்‌, பைங்க 
ளோபநிஷத்‌, சூதசங்கிதை, சூதசங்கிதையில்‌ சாந்தோக்கி யோபநிஷத்‌, டே ஐதரே 
யோபநிஷத்‌, ஜெ கடவல்லியுபநிஷத்‌, ழே கேனோபநிஷத்‌, ழே பிரகதாரணி 
யோபநிஷத்‌, கூர்ம புராணம்‌, அதில்‌ ஈசுவர கீதை, இலிங்க புராணம்‌, வாயு சங்கிதை, 
காசி காண்டம்‌, திருவிளையாடற்‌ புராணம்‌, சிவ ரகசிய ரிபு கீதை, இராமாயணம்‌, 
பாரதம்‌, அதி லுத்தர கீதை முதலிய சதுர்தச வித்தைகட்‌ குட்பட்ட பிரமாணங் 
களையும்‌, தேவாராதிப்‌ பிரமாணங்களையும்‌ ழே "அத்துவித சித்தாந்தி' எடுத்துக்‌ 
காட்டினாரே. அவற்றை யெல்லாம்‌ இலக்‌ கறியாது திருடிய தாக ஏன்‌ சொல்ல 
வில்லை சொல்லாமையினால்‌ அந்‌ நூல்கள்‌ அத்வைதிகளுக்‌ குரியன வென்றும்‌, 
அவர்கட்‌ குரியனவா யிருக்கின்றமையின்‌ அவைகளைத்‌ தங்கள்‌ சொத்தாக 
வைத்துக்‌ கொள்ளுகின்றார்களென்றும்‌, பிறர்‌ சொத்தை அபகரிக்க வில்லை 
யென்றும்‌ சித்தாந்தமாவதோடு, அந்நூல்கள்‌ இவர்க்கும்‌ இவர்‌ சமயிகளுக்கும்‌ 
சொந்தமாகா வென்றும்‌, சொந்த மென்று எடுப்பார்களே யாயின்‌ அவைகளைத்‌ 
திருடியவர்க ளாவார்க ளென்றும்‌, அதிலும்‌ இலக்‌ கறியாது திருடிய திருடர்களா 
வார்க ளென்றும்‌ சித்தாந்த மாகு மல்லவா? அங்ஙனமாயின்‌ இவரை வேதப்‌ 
புறச்சமயி யென்று சொல்வதற்குத்‌ தடை யென்னை? நாம்‌ சொல்ல வேண்டுவ 
தில்லை. வேத புராணாதிகளை யெல்லாம்‌ விட்டு எப்போது திருமந்திரத்தை 
மாத்திரம்‌, அதிலும்‌ மரத்தை மறைத்தது' என்ற செய்யுளை மாத்திரம்‌, அதிலும்‌ 
பரத்தை மறைத்தது என்ற இரண்டடியை மாத்திரம்‌, அதிலும்‌ 'பரத்தை' என்ற 
சொல்லை மாத்திரம்‌ எடுத்து அதற்கு எப்போது தப்புப்‌ பொருள்‌ கூறினாரோ, 
அப்போதே இவர்‌ வேதப்‌ புறச்சமயியாவதில்‌ ஒரு சிறிதும்‌ ஐய மின்றாம்‌. 


துவம்பத தற்பத அசிபதங்கள்‌. 


திருமந்திரத்தி லுள்ள "ஆறந்தம்‌” என்ற தலைப்பின்‌ கீழுள்ள “வேதாந்த 
தொம்பத மேவும்‌ பசு வென்ப" என்ற செய்யுளின்‌ முத லடியைக்‌ காட்டி, ஞாதுரு 
ஜீவான்மா வென்றும்‌, அது “வேதத்தின்‌ அந்தத்திலே பேசப்படும்‌ பசுவாகிய துவம்பத 
உயிரா மெனவும்‌” என்றும்‌ பேசினார்‌. அதன்‌ மேல்‌ "ஞான மென்பது தற்பதத்தினாலே 
பேசப்படும்‌ பரையாகிய பரமாம்‌ எனவும்‌, சிவம்‌ என்பது அசி பதத்தினாலே 
சொல்லப்படும்‌ சிவனாம்‌ என்றும்‌ ஈண்டு (ஞானபாத மல்லாத பராவஸ்தை கூறும்‌ 
யோக பாதத்திலே) கொள்ளற்‌ பாற்றாம்‌. ரெளர வாகமத்திலே சாக்கிர சாக்கிரம்‌, 
சாக்கிர சொப்பனம்‌. சாக்கிர சுழுத்தி, சாக்கிர துரியம்‌, காலபரம்‌, அதீதம்‌, பரதரிசனம்‌, 
விசுவக்கிராசம்‌, உபசாந்தம்‌, சிவ தரிசனம்‌, சாயுச்சிய மென அவாந்தர பராவஸ்‌ தா 
பேதங்கள்‌ பேசப்‌ படுவன வாம்‌. இந்த ரெளரவாகமப்‌ பராவஸ்தையை யுற்று இறுதிச்‌ 
சாயுச்சியம்‌ ஒழித்து நின்ற சாக்கிர சாக்கிர முதல்‌ சிவதரிசன மீறா யுள்ள பத்தையும்‌ 


ச 














திருமந்திர விசாரணை 


பத்தவத்தையா மென்று கொண்டு திரு மூல நாயனா, ஈரைந்‌ தவத்தை யிசைமுத்‌ 
துரியத்து' என்றும்‌, 


'தொந்தகச்சசியையவ்வாசியிற்றோற்றியே 
யந்தமுறையீரைந்தாகமதித்திட்டு 
வுந்தமிலாசதவவத்தையவ்னாக்கியத்‌ 
துந்துமறையிற்சிவமுன்வைத்தோதிடே ! 


என்றுந்‌ தொகைப்படுத்திக்‌ கூறினார்‌." என்று கூறினார்‌. 


இவர்‌ வேதாந்தத்தில்‌ தற்பத அசிபதங்கள்‌ சொல்ல வில்லை யென்றும்‌, 
துவம்பத மாத்திரஞ்‌ சொல்லி யிருக்கிற தென்றுஞ்‌ சொல்ல வந்து, வேதாந்த 
தொம்பத மேவும்‌ பசுவென்ப' என்ற செய்யுளைக்‌ காட்டினார்‌. உடனே ஆகமத்திலே 
அதினும்‌ ரெளரவாகமத்திலே தீற்பத அசி பதங்கள்‌ சொல்லி யிருப்பதுபோல எடுத்‌ 
துக்‌ காட்ட வந்தார்‌. ஆனால்‌, இவ்‌ ரிஷ்டம்போல்‌ அதில்‌ அகப்படவில்லை போலும்‌; 
அதனால்‌ சாக்கிர சாக்கிரமுதல்‌ சிவதரிசன மீறாயுள்ள பத்தவஸ்தையைப்‌ பற்றி 
மாத்திரம்‌ பேசினார்‌. அதனோடு அதற்‌ கியைந்த சில திரு மந்திரச்‌ 
செய்யுள்களையுங்‌ காட்டினார்‌. இதனால்‌ வேதாந்தத்தில்‌ துவம்பதத்தைப்‌ பற்றி 
மாத்திரம்‌ அதாவது ஜீவனைப்பற்றி மாத்திரம்‌ சொல்லி யிருக்கிற தென்றும்‌, 
ஆகமத்தில்‌ தற்பத அசிபதங்‌ களைப்‌ பற்றிச்‌ சொல்லா விடினும்‌ சிவனைப்‌ பற்றிச்‌ 
சொல்லி யிருக்கிற தென்றும்‌ பூர்வ பக்ஷியார்‌ அபிப்பிராயப்படி விளங்குகின்றன. 
ஆகமத்தில்‌ சொல்லி யிருக்கிற படி திரு மந்திரத்திலுஞ்‌ சொல்லி யிருப்பதாய்‌ இவர்‌ 
சொல்லு கின்றமையின்‌ திருமந்திரம்‌ ஆகம பக்ஷ நூலாகின்றது; அதோடு திரு 
மந்திரத்தை யிவரது நூலென்‌ றுஞ்‌ சொல்வதால்‌ இவர்‌ ஆகமஸ்த ராகின்றார்‌. 
வேதத்தில்‌ சிவனைப்‌ பற்றிச்‌ சொல்லாமல்‌ பசுவைப்பற்றி மாத்திரம்‌ சொல்வதாய்‌ 
இவர்‌ சொல்லுகின்றமையின்‌ வேதம்‌ வேதாந்திகளது நூலாகின்றது. 


இதன்‌ பின்னர்ச்‌ சுகரகசியம்‌, சர்வசாரமுதலிய உபநிடதங்கள்‌ ஏகான்ம 
உபநிடதங்க ளென்றும்‌, அவ்வுபநிடதங்களிலே "தூலப்பிரகிருதி ராசச சாத்துவிக 
குணப்‌ பாலராய்த்‌ துவம்பத தற்பதங்களினால்‌ உரைக்கப்‌ படும்‌ காரிய கார ணோபா 
திய ராம்‌ சீவேசு வரரை யொழித்துக்‌ கடந்து அசி யென்னும்‌ பதத்தால்‌ ஒருமையுற 
அறியப்படும்‌ பிரத்தியக்ஷப்‌ பிரகாசித ஆன்மாவே பிரமம்‌ என்று அறியப்படும்‌" 
என்றுங்‌ கூறினார்‌. அதன்‌ பிறகு "அடிப்‌ புறத்து மாயாவாதோப நிஷதங்களில்‌ 
ஸ்தூலப்‌ பிரகிருதி சுத்தா சுத்த சாத்துவிக ராசச குணப்‌ பிரதிபிம்ப மித்தை யாம்‌ 
சீவேசுரருக்கு மேலாய்ப்‌ பிரம மெனப்‌ பட்டு, சாங்கிய யோகோப நிடதங்களினும்‌ 
தலைமை வாய்ந்த வைதிக பாசுபத யோக அதர்வசிகை முதலிய உபநிஷதங்க 
ளிலே, ஞாதுருவாய்‌ (ஆன்மாவாகிய சீவப்‌ பிரமமாய்‌) நிற்ப தன்றிப்‌ பாப்‌ பிரமத்துக்கு 
முன்னே தானும்‌ பரப்பிரம மென்று நிற்றலாகுமோ ஒர்‌ போதும்‌ ஆகாது ஆகாது." 
என்றுங்‌ கூறினார்‌. அதன்‌ பேரில்‌ வைதிக கைவ பாசுபத்‌ விளக்கம்‌ சுவேதாசுவத 
ரோபநிஷதாதிகளிலே சுருக்க முற நிகழ்வதே யாகச்‌ சீவேசுவர மாயா வாத 
விசாரத்தினால்‌ சேவிக்கும்‌ பிரமழ்‌ (ஆன்மா) பல சாங்கிய யோகோபநிடதங்களிலே 
பெரிதும்‌ முடிவாய்ப்‌ பேசப்‌ பீடுகின்றமையா லன்றோ லிங்க புராணமும்‌ சைவ 














திருமந்திர விசாரணை 


புராணமும்‌, 'சைவஞ்‌ சங்க்ஷிப்யப வேதோக்தம்‌' சைவஞ்சுருக்கமுற வேதத்திற்‌ 
சொல்லப்பட்டது என்ற கருத்தை யறிந்து, சாங்கிய யோகோபநிடதங்களை வேதாந்த 
மென்றும்‌, அதிலே பிரதி பாதிக்கப்பட்ட பிரமத்தை (ஆன்மாவை) ஞாதிரு என்றும்‌, 
அதனைத்‌ துவம்‌ பதத்தினாலே சுட்டிய பசு என்றுங்‌ கொண்டு, வேதாந்த தொம்பத 
மேவும்‌ பசு என்ப' என்றருளிச்‌ செய்தார்‌" என்றுங்‌ க..றினார்‌. 


திருமந்திரக்காரர்‌ வேதாந்தம்‌ தொம்பதமான பசுவைப்‌ பற்றி மாத்திரம்‌ 
சொல்லி யிருப்பதாகச்‌ சொன்னார்‌. அப்படியே பின்னரும்‌ சாங்கிய யோகோபநிடத 
ங்கள்‌ சீவானமாவைப்‌ பற்றிமாத்திரம்‌ பேசுவதாய்ச்‌ சொல்லி, அங்கும்‌ ழே 
திருமந்திரச்‌ செய்யுளைக்‌ காட்டினார்‌. பிறகு ஆகமம்‌ தற்பத அசிபதங்களைப்‌ பற்றிக்‌ 
கூறுவதாய்ச்‌ சூசிப்பித்தார்‌. இப்படிச்‌ சொன்ன விவரே : புத்தி பிரமை கொண்டு முன்‌ 
பின்‌ முரணாக "உயிரும்‌ (ஆன்மாவும்‌) பரமும்‌ சிவனும்‌ அதர்வசிகை முடிவு 
கொண்டு, துவம்பத தற்பத அசிபதங்களில்‌ வைத்து உணரற்பாலனவாம்‌ என்ற 
கருத்தால்‌" என்று கூறி, 


"உயிரைப்பரனையுயர்சிவன்றன்னை 
அயர்வற்றறிதொற்தத்தசியதனாற்‌ 
செய்லற்றறிவாகியுஞ் சென்றட ங்கி 
யயர்வற்றவேசுாந்தசித்தாந்தமாமே" 


என்ற செய்யுளையுங்‌ காட்டினார்‌. ஷே வாக்கியத்தினால்‌ அதர்வசிகையாகிய 
வேதத்திலும்‌ துவம்பதம்‌, தற்பதம்‌, அசிபதம்‌ ஆகிய முப்பதங்களைப்‌ பற்றிச்‌ சொல்லு 
கிறதாக ஏற்படுவ தோடு திருமூலரது ஷே 'உயிரை என்ற செய்யுளிலும்‌ ஷே 
முப்பதத்தைப்‌ பற்றிச்‌ சொல்வது வேதாந்த சித்தாந்த மென்‌ றேற்புடு கின்றது. முன்பு 
வேதத்தைக்‌ குறைகூற வெண்ணி, வேதத்தில்‌ தொம்பதத்தைப்பற்றி மாத்திரம்‌, 
சொல்லுகிற தென்றும்‌, ஆகமத்தில்‌ தற்பத அசிபதங்களைப்பற்றியுஞ்‌ சொல்லுகிற 
தென்றும்‌, திருமந்திரம்‌ ஆகம பக்ஷ மென்றுஞ்‌ சொல்லி, ஆகம பக்ஷமான திருமந்தி 
ரத்தைத்‌ தம்‌ பக்ஷமாக்கி, வேதத்தை வேதாந்திகள்‌ பக்ஷ மாக்கினார்‌. இதனால்‌ இவர்‌ 
தாந்திரிகரும்‌, வேதாந்திகள்‌ வைதிகரு மாவதோடு, வேதாந்தத்தை யிகழ்கின்‌ 
றமையின்‌ இவர்‌ அவைதிக தாந்திரிகரு மாகின்றார்‌. 


வைதிக சைவ பதி பசு பாச விளக்கம்‌ சுவேதாசுவதரோபநிஷதாதிகளிலே 
சுருக்கமுற நிகழ்வதேயாக என்ற வாக்கியத்தால்‌ துவம்‌ பதத்திற்கு மேலே தற்பதத்‌ 
தை வேதாந்த உபநிஷத்‌ சொல்லுவதாய்‌ இவர்‌ காட்டினாலும்‌ விரிவாய்ச்‌ சொல்ல 
வில்லை யென்றும்‌ சுருக்கமாய்ச்‌ சொல்லுகிற தென்றும்‌ ஏற்படுகின்றன. எப்படி 
யானாலும்‌ சுருக்கமாக வேனும்‌ உபநிஷத்‌ சொல்லுகிற தென்று இவரே இவ்விட 
த்தில்‌ ஒப்புக்கொள்ளுகின்றார்‌. சுருக்கமாக வானாலுஞ்‌ சொல்லுகின்ற தென்ற விவர்‌: 
வேதாந்தம்‌ துவம்பதத்தை மாத்திரஞ்‌ சொல்லுகிற தென்று முன்னே சொன்னது 
நியாயழாமோ? அவ்வாறு சுருக்கமுறச்‌ சொல்லுகிற தென்று சொல்வதும்‌ பொய்யே; 
எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அவ்வளவும்‌ சொல்லியே யிருக்கின்றது, அதிலும்‌ 
உபமான உபமேயுங்களோடுூ விரிவாயும்‌ சொல்லியிருக்கின்றது. 














திருமந்திர விசாரணை 


'வேதாந்தம்‌ தொம்பத மேவும்‌ பசு வென்ப என்ற வாக்கியத்தைக்‌ காட்டி 
ஜீவான்மாவைப்‌ பற்றி மாத்திரங்‌ கூறுகின்ற தென்றதால்‌ வேதாந்தத்தில்‌ தற்பத 
அசிபதங்களான ஈச சிவனைப்‌ பற்றிச்‌ சொல்ல வில்லை யென்‌ றாகின்றது. அப்படி 
யானால்‌ வேதாந்தத்தில்‌ மோக்ஷத்தைப்‌ பற்றியுஞ்‌ சொல்ல வில்லை யென்றாகும்‌. 
இதனால்‌ இவரது தெரியாமை விளங்குகின்றதே யன்றித்‌ திருமந்திரத்தில்‌ ஏதும்‌ 
குறை வில்லை. இப்போ திவர்‌ திருமந்திரப்பிரமாணத்தின்‌ மீது நின்று பேசுவதால்‌ 
அதைக்‌ கொண்டே வேதாந்தத்தில்‌ ஈச சிவனைப்பற்றியும்‌ பேசுகிறதென்பதற்கும்‌, 
முத்தியைப்பற்றியும்‌ பேசுகிறதென்பதற்கும்‌ அத்‌ திரு மந்திரத்தைக்‌ கொண்டே 
பிரமாணங்‌ காட்டுகின்றோம்‌. 


திருமந்திரம்‌ வேதச்‌ சிறப்பு. 


வேதச்தைவிட்டஅறமில்லைவேதக்தின்‌ 

ஓதத்தகுமறமெல்லாமுளதர்க்க 

வாதத்தைவிடடுமதிஞர்வளமுற்ற 

வேதத்தையோதியேவீடிபெற்றார்களே. (1) 


,திருநெறியாவதுசித்தசித்தன்றிப்‌ 

பெருநெறியாயபிரானைநினைந்தூ 

குமுநறெறியாஞ்சிவமாநெறி௯ டும்‌ 

ஒரு நெறியொன்றாகவேதாற்தமோதுமே. (4) 


ழே உபதேசம்‌. 


சோம்பரிமுப்பதுசுத்தவெளியிலே 

சோம்பர்கிடப்பதுசுத்தவொளியிலே. 

சோம்பமுணர்வுசுருதிமுடிந்திடம்‌ 

சோம்பர்க்ண்‌டார்அச்சுருதிக்கண்தூக்கமே. (16) 


ஷே அந்தணரொழுக்கம்‌. 


வேதாந்தங்கேட்கவிருப்பொடுமுப்பதப்‌ 

போதாந்தமானபிரணவத்துள்புக்கு 

நாதாந்தவேதாந்தபோதாந்தநாதனை 

ஈதாமேனாதுகண்டின்புறுவோர்களே. (2) 


வேதாந்தங்கேட்டவிரும்பியவேதியர்‌ 
வேதாந்தங்கேட்டுந்தம்வேட்கையொழிந்திலர்‌ 
வேதரந்தமாவதுவேட்கையொழிந்திடம்‌ 
வேசாந்தங்கேட்டவர்வேட்கைவிட்டாரே. (6) 














திருமந்திர விசாரணை 


திருநெறியாகியசித்தசித்தின்றிக்‌ 

குருநெறியாலேகுருப்தஞ்சேர்ந்து 

தரு. மநியமாதிகைவிட்டுக்காணும்‌ 

துரியச்சமாதியாந்துய்மறையோரர்க்கே. (9) 


வேதாந்தஞானம்விளங்கிவிதியிலோர்‌ 

நாதாக்தபோதறணுகியபோகத்துப்‌ 

போதாந்தமாம்பரன்பாற்புகப்புக்கதால்‌ 

நாதாந்தமுத்தியுஞ்சித்தியுதண்ணுமே. (12) 


ழே நியமம்‌. 


ஆதியைவேதத்தினப்பொருளாளனைச்‌ 
சோதியையங்கேசுடுகின்றவங்கியைப்‌ 
பாதிய/மன்னும்பராசத்தியோடுடன்‌ 
நீதிய/ணர்ந்தநியமத்தனாமே. () 


ஷே மகாவாக்கியம்‌. 


நீயதுவானாயெனறின்ற பேருரை 

யாயதுநானானேனென்னச்சமைந்தறச்‌ 

சேயசிவமாக்குஞ்சீர்நந்திபேரமுள்‌. 

ஆயதுவாயனற்தானற்தியாகு மே. (1) 


இச்செய்யுள்களினால்‌ வேதத்தால்‌ வீடு பெற்றார்க ளென்றும்‌, வேதாந்தத்தால்‌ 
சிவ நெறி கூடு மென்றும்‌, வேதாந்த நிலையில்‌ நனவிற்‌ சுழுத்தி நிலை வருமென்‌ 
றும்‌, வேதாந்தத்தைச்‌ சிரவணஞ்‌ செய்தவர்‌ பந்த விளைவிற்‌ கேதுவான ஆசையை 
விட்டு விட்டார்க ளென்றும்‌, மறையோர்க்குத்‌ துரிய சமாதி நிலை யுண்டர்‌ 
மென்றும்‌, வேதாந்த ஞானம்‌ விளங்கிடுவோர்க்குச்‌ சித்தி முத்திகள்‌ கிடைக்கு 
மென்றும்‌, சாம வேதத்தின்‌ முடிவாகிய தத்துவ மசி மகாவாக்கியத்தின்‌ துவம்‌ பத 
தம்பதங்களின்‌ மேலாகிய அசிபதத்தினால்‌ சிவமாந்‌ தன்மை பெற்று ஆநந்த 
பதத்தைப்‌ பெறுவ ரென்றும்‌ சித்தாந்த மாகின்றன. 


மாயாவாத உபநிடதமென்‌ றொன்றிவர்‌ கண்டு பிடித்தமைக்குப்‌ பிரமாணம்‌ 
யாது? மாயா வாத மின்ன தெனவும்‌, அதனை யுடையார்‌ இன்னா ரெனவும்‌, 
இன்னும்‌ இவர்க்குத்‌ தெரியாதோ! “துவித சைவரே மாயா வாதிகள்‌" என்ற நூலி 
னாலும்‌, இவருக்கு மறுப்பா யெழுந்த துவித சைவ மறுப்பில்‌ 'அத்வைதிகளே மாயா 
சகித வாதிகளும்‌, த்வைதிகளே மாயா சகித வாதிகளும்‌” என்ற விஷயத்தினாலும்‌ 
இவரே மாயா வாதி யென்‌ றேற்பட்‌ டிருக்க5க அதனை யுணராதுபோலப்‌ 
பகட்டொழுக்கம்‌ பூண்டு “இந்தப்‌ பூனையும்‌ பால்‌ குடிக்குமா?" எனத்‌ தந்திர வேஷம்‌ 
கொண்‌ டொழுகுவது நல்லொழுக்க முடையார்க்கு ஒழுங்குதானோ! உலகிற்கு 
மாயையை முதற்‌ காரணஞ்‌ சொல்வனவும்‌, மாயையை மெய்யெனக்கொள்வனவும்‌, 














திருமந்திர விசாரணை 


மோக்ஷத்தில்‌ மாயையால்‌ துவிதப்பட்ட பேதஞ்‌ சொல்வனவுமான உபநிடதங்க 
ளன்றோ மாயா வாத உபநிடதங்கள்‌? அப்படிப்பட்ட உபநிடதங்கள்‌ நூற்றெட்டில்‌ 
ஒன்றேனு மின்றே. இவர்‌ கூறும்‌ சித்தாந்தம்‌ சுருதி யுக்தி அனுபவ மாறன அவைதிக 
தாந்திரிக பாசுபதமாயா வாத துவித துர்வாத பாஷாண்டிகள்‌ கூற்றன்றோ? இப்படிப்‌ 
பட்ட வேதப்‌ புறச்‌ சமயிகட்கு வேத மென்பதேது? உபநிஷத்துக்களென்ப தேது? 
நூற்றெட்டு உபநிஷத்துக ளெல்லாம்‌ மாயையைப்‌ பொய்‌ யென்று தள்ளி, உலகிற்குப்‌ 
பிரமத்தையே முதற்‌ காரணமென்று சொல்வனலும்‌, முத்தியில்‌ துவிதத்தைத்‌ 
தொம்சம்‌ செய்வனவுமா மன்றோ? இவரது மாயாவாதத்‌ தன்மையை, மாயையைத்‌ 
தலை காட்டாது ஓடச்‌ செய்யும்‌ மாயாரகித உபநிஷத்துக்களின்‌ பேரிலேற்றுவது 
பொருளல்ல வற்றைப்‌ பொருளெனக்‌ கொள்ளும்‌ மாயா மயுக்க மருட்சியே யாம்‌. 


இதுநிற்க; ஏகான்ம உபநிடத மென்பது உண்மையே அதன்‌ பொருள்‌ ஏக 
ஜீவான்மா வன்று, ஏகக்‌ கடவுள்‌, அல்லது ஏக சிவன்‌, அல்லது ஏக பிரமம்‌, அல்லது 
ஏக பரமாத்துமா வென்பதாம்‌. அதை யொப்பாத பிறர்‌ பலகடவுள்‌ வாதியும்‌, 
அனேகேசுவரவாதியு மாவர்‌. இவ்விஷயம்‌ “சித்தாந்திகளும்‌ ஏகாத்தும வாதிகளே" 
என்ற நூலில்‌ விரிவாய்ப்‌ பேசப்பட்டு. இவரது அஞ்ஞானக்‌ கொள்கையை மறுத்திருந் 
தும்‌ பின்னும்‌ பின்னும்‌ அதில்‌ மறுக்கப்பட்ட பூர்வ பக்கத்தினையே பேசுவது 
நன்றாமோ? இவ்விரண்டு விஷயங்களைப்‌ பற்றிப்‌ 'பேதவாத திரஸ்கார' த்திலும்‌ 
பேசப்பட்‌ டிருக்கிறது. 


அத்தியாத்துமோபநிஷத்‌. 


"மகா பிரளய சமுத்திரம்‌ போல்‌ பரிபூரணமாய்த்‌ தேஜஸில்‌ இருள்‌ போலப்‌ 
பிராந்திக்குக்‌ காரணமான அஞ்ஞானமானது எவ்விடத்தில்‌ இலயமாகிறதோ, 
அப்படிப்பட்ட அத்துவய ப்ரம்ம பரதத்துவமாயும்‌, விசேஷ மற்றதாயு மிருக்கிற 
சிதாத்துமாவிடத்தில்‌ பேத மேது? ஏகாத்துமாவாகிய பரதத்துவத்தில்‌ அந்தப்‌ பேதம்‌ 
எப்படி யிருக்கக்‌ கூடும்‌?........................ பப 


நான்‌ சங்கமற்றவன்‌, அடையாள மில்லாதவன்‌, நான்ஹரி, நான்‌ சாந்தி 
யடைந்திருக்கிறவன்‌, நான்‌ முடிவற்றவன்‌, பூரணமானவன்‌, பழமையானவன்‌, நான்‌ 
கருத்தாவல்ல, போத்தாவல்ல, நான்‌ விகாரமற்றவன்‌, நான்‌ அழிவற்றவன்‌, நான்‌ 
சுத்த ஞானஸ்வரூபி, நான்‌ மாத்திரமுள்ளவன்‌. எப்போதும்‌ மங்களஸ்வரூபி." 


இந்தப்பிரமாணத்தினால்‌ பிரமம்‌ ஏகாத்துமாவென்னும்‌ பெயரைப்‌ பெற்றிருக்‌ 
கிற தென்பது உண்மையா மென்க. தம்‌ மதம்‌ பல வீனமுள்ள தென்றும்‌, பிரமாண 
மற்ற தென்றும்‌, அதினும்‌ சுருதியாதிகளின்‌ பிரமாண மற்ற தென்றும்‌ ஆக ஆக, அது 
சகியாமல்‌ மான மேலிட்டு, இனிச்சுருதியாதிகளை யெல்லாம்‌ இகழ்ந்து ஒன்று 
மில்லாமல்‌ செய்துவிடுவதே சரியெனத்துணிந்து, வாயில்‌ வந்தவாறு பேசியும்‌ 
கையில்‌ வந்தவாறு எழுதியும்‌ வருகின்றார்‌. இவ்வாறு வட தேசத்தில்‌ சிலர்‌ வேத 
வேதாந்தங்களை யெல்லாந்‌ தூஷித்து அவற்றினுக்கு விரோதமான கற்பித மதத்தை 
எழுதிப்‌ பிசுரப்‌ படுத்தினதாகவும்‌, அம்மதந்தான்‌ இப்போது இங்கு வந்திருக்கும்‌ 
கிறிஸ்து மகம்மதிய மதங்களாய்ப்‌ பிரிந்ததாகவும்‌ வடசேத்துச்‌ சரித்திரத்தில்‌ எழுதி 


த 














திருமந்திர விசாரணை 


யிருக்கின்றார்கள்‌. அதுபோல இவ்‌ வையரும்‌ வேத வேதாந்தாதிகளை யெல்லாம்‌ 
குறைகூறித்‌ தூஷிக்க வாரம்பித்தார்‌ போலும்‌. இதன்மேல்‌ இன்னொன்றைப்‌ பற்றிச்‌ 
சிந்திப்பாம்‌. 


'அவ்வுபநிட தங்களிலே சீவேசுவர்களை யொழித்துக்‌ கடந்து அசி யென்னும்‌ 
பதத்தால்‌ ஒருமை யுற அறியப்படும்‌ என்றும்‌, 'சாத்துவிகராச சகுணப்பிரதிபிம்பமி 
த்தையாம்சீவேசுரருக்கு' என்றுங்‌ கூறுகின்றார்‌. இவ்வையர்‌ உபநிஷத்துகளை 
நிந்தித்து அவைகளுக்குப்‌ பாஹியராய்ப்‌ போனாலும்‌ திருமந்திரத்தைக்‌ கொஞ்சங்‌ 
கையில்‌ பிடித்துக்‌ கொண்டிருப்பதால்‌, அஃதும்‌ அவர்‌ கையினின்றும்‌ விலக, 
அத்திருமந்திரத்தையே இவர்க்குப்‌ பிரமாணமாகக்‌ காட்டுவாம்‌. 


திருமந்திரம்‌ காரியகாரணோபாதி. 


காரியமேழிற்கலக்குங்கடும்பசு 

காரணமேழிற்கலக்கும்பரசிவன்‌ 

காரியகாரணங்கற்பமனைசொற்பத ப்‌ 

பாரறும்பாழில்பராபரத்துரனே. (5) 


இச்‌ செய்யுளால்‌ காரிய காரணோபாதி ரகித மான பராபரத்தினிடத்துக்‌ காரிய 
காரணோபாதி சகிதமான ஜீவேசர்‌ கற்பனை யென்ப தினிது விளங்குகின்றது. வேத 
விரோதியான தால்‌ உபநிஷத்‌ தென்றால்‌ இவர்க்கு எட்டிக்காயும்‌ வேப்பங்காயுமா 
யிருக்கிறது; திருமந்திர மென்றால்‌ பாலும்‌ கற்கண்டும்‌ போல்‌ விருக்கின்றது. 
அத்திருமந்திரமே ஜீவேசரைக்‌ கற்பனையென்று சொல்லிவிட்டதே! இனியாது 
செய்வரோ! இனித்‌ திருமந்திரத்தையு மிழந்துவிட்டு எதைக்‌ கைப்பற்றுவரோ! 
'சாங்கிய யோகோப நிடதங்களிலும்‌ தலைமை வாய்ந்த வைதிக பசுபத யோக 
அதர்வசிகை முதலிய உபநிடதங்களிலே என்றதில்‌ இருவிதக்‌ குற்றங்களுக்கு 
இரையானார்‌. சாங்கியயோகோபநிடதங்களென வொன்‌ றில்லா திருக்க அவ்வித 
உபகிடதங்க ளிருக்கின்றனவெனக்‌ கூறிய தொரு குற்றம்‌; (இதற்கு மறுப்புப்‌ “பேத 
வாத திரஸ்காரம்‌' 18, 49, 50, 51, 52, 53, 54 வது பக்கங்களிற்‌ காண்க.) அவற்றினுக்கு 
அதர்வசிகை முதலிய உபநிடதங்கள்‌ தலைமை வாய்ந்த தென்ப தொரு குற்றம்‌. 
உபநிடங்க ளெல்லாம்‌ ஒரே கருத்தாயும்‌ ஒரே சித்தாந்தமாயும்‌ முடிவன வன்றி 
இரண்டு பட்ட சித்தாந்த மாத லின்று. எவ்வித வபநிஷத்துக்களும்‌ பிரமம்‌ ஒன்றே 
மெய்யென்றும்‌, அது நீக்க மற வெங்கும்‌ நிறைந்திருப்பதால்‌ மற்றப்‌ பொருளெ 
ல்லாம்‌ போலி யென்றும்‌ சொல்லுகின்றன. இந்த நிச்சயம்‌ பொதுவா யிருப்பதால்‌ 
எல்லா வுபநிஷத்துகளும்‌ ஒரே அபிப்பிராயமுடையன வாம்‌. அங்ஙன மாக இவ்வை 
யார்‌ பேதங்‌ கண்டது துவித மதப்‌ பிராந்தியேயாம்‌! 


'அதர்வசிகை முதலிய உபநிஷதங்களிலே' ஞாதுருவாய்‌ (ஆன்மாவாகிய சீவப்‌ 
பிரமமாய்‌) நிற்பதன்றிப்‌ பரப்பிரமத்துக்கு முன்னே தானும்‌ பரப்பிரம்‌ மென்று 
நிற்றலாகுமோ ஓர்‌ போதும்‌ ஆகாது ஆகாது' என்றார்‌. ஜீவப்பிரமமாய்‌ 
என்றபித்துமொழி, 'பேதவாத திரஸ்கார த்தில்‌ மறுக்கப்‌ பட்டது. பிரமம்‌ ஒன்றே 
சத்திய மென்றும்‌, அது பரிபூரண மென்றும்‌, இரண்டு பொருள்‌ ஒரு இடத்தி லிரா 


EZ 














திருமந்திர விசாரணை 


தென்ற நியாயப்‌ பிரழாணத்தின்படி எங்கும்‌ பரிபூரணமாய்‌ நீக்கமின்றி நிறைந்த 
அப்பிரம்ப பொருளின்‌ கண்‌ சத்தியமாய்ப்‌ பிறிது பொருளிராதென்றும்‌, போலியா 
யிருக்கலாமென்றும்‌ எத்தனையோ முறை இவருக்கும்‌ இவர்‌ பக்கத்தினர்க்கும்‌ 
சுருதி முதலிய பிரமாணங்களைக்‌ காட்டியதோடு யுக்தி அனுபவசகிதமாயுங்‌ கிளிப்‌ 
பிள்ளைக்குச்‌ சொல்வது போலச்‌ சொல்லி யிருக்கின்றமையின்‌, அதை யனுசரித்தே 
யிப்போதும்‌ சத்தாகிய பிரம சந்நிதானத்தின்‌ கண்‌ சத்துப்‌ போலியாய்‌ ஜீவனிருக்கு 
மென்று சொல்லுகின்றோம்‌; சத்தாயிருக்கு மென்று சொல்லோம்‌. சத்து அசத்தென்ற 
சொல்லையும்‌, பரிபூரண மென்ற சொல்லையும்‌, இரு பொருள்கள்‌ ஒரு இடத்தி 
விராதென்ற நியாயப்‌ பிரமாணத்தையும்‌ இவர்‌ கவனிக்காதது போலவும்‌ கேளாதது 
போலவும்‌ ஜாடையர்‌ யிருக்கிறவரையில்‌, நியாய மற்ற இவரது வெற்றுரைக்குச்‌ 
சற்று இடமுண்டாம்‌. இதோடு இதற்‌ சொரு உவமானமுங்‌ கூறிப்‌ பின்னும்‌ குற்றவா 
ளியாகி மீளமுடியாது போகின்றார்‌. இவ்‌ வுவமானத்தினால்‌ இவரது பேதைமை 
யின்னும்‌ விளக்கமாகின்றது. இவர்‌ கூறும்‌ உவமானமாவது: - "சுவகிரகத்திலே தன்‌ 
மனைவி மக்க ளாயினோர்க்கு எசமானாய்‌ நின்றான்‌ ஒருவன்‌ மற்றோர்‌ இராச 
மந்திரியை நணுகியவிடத்துத்‌ தான்‌ தாசனாய்‌ ஒழுகுவா னன்றித்‌ தன்‌ கிரகத்து 
ஆதிபத்தியத்தை இராசமந்திரிமுன்செலுத்த இயலாதவாறுபோல... சீவேசுவரருக்கு 
மேலாய்ப்‌ பிரமமெனப்பட்டு...ஞாதிருவாய்‌ (ஆன்மாவாகிய சீவப்பிரமமாய்‌) நிற்ப 
தன்றிப்‌ பிரமத்துக்கு முன்னே தானும்‌ பரப்பிரமமென்று நிற்றலாமோ ஓர்போதும்‌ 
ஆகாது ஆகாது" என்பதாம்‌. இம்மாதிரி ஆசங்கைகளைச்‌ சோ. நா. ஒருமுறை செய்து 
மறுக்கப்பட்டு மெளனமுற்‌ றிருக்கின்‌ றனர்‌. அதனை இவர்‌ கேட்டேனுமிருந்தால்‌ 
மீண்டும்‌ இத்தகைய, ஆபாச ஆசங்கையினைச்‌ செய்து அவமானப்படமாட்டார்‌! 
இப்போ தேனும்‌ அம்மறுப்பினை “மாயாவாத சைவசண்டமாருதம்‌" என்ற நூலில்‌ 6), 
70வது பக்கங்களிற்‌ கண்டடங்குவாராக. இவர்‌, உத்தரத்தைக்‌ கவனியாது ஆசங்கை 
யினை மாத்திரம்‌ எடுத்துக்கொண்டார்‌. அவ்வுத்தரமே போதுமாயினும்‌ இவ்விடத்‌ 
துஞ்‌ சிறிது கூறுவாம்‌. இவர்‌ இராச மந்திரி இடத்தில்‌ சிவத்தை வைத்தார்‌; தாசன்‌ 
இடத்தில்‌ சீவனை வைத்தார்‌. வைத்துத்‌ தாசனது ஆதிபத்தியம்‌ இராச மந்திரியி 
னிடத்துச்‌ செல்லாமை போலச்‌ சீவனது ஆதிபத்தியம்‌ சிவ னிடத்துச்‌ செல்லா தென்‌ 
றார்‌. இதில்‌ உவமானத்துக்கும்‌ உவமேயத்துக்கும்‌ பொருத்தமின்மையை ஜயர்‌ 
அறிந்தன ரின்று. இராச மந்திரி எண்‌ சாண்‌ அளவுள்ள விடத்தில்‌ நிற்கும்‌ ஏகதேச 
மனிதன்‌; தாசனும்‌ அப்படியே எண்சாண்‌ அளவுள்ள ஏகதேச மனிதன்‌. இவ்விருவரும்‌ 
அவ்வியாபக ஏகதேச கண்டப்‌ பொருள்கள்‌. உவ்மேயம்‌ இதற்கு ஒத்தில்லை. எங்ஙன 
மெனின்‌ சிவம்‌ நீக்கமற எங்கும்‌ நிற்கும்‌ பரிபூரணப்‌ பொருள்‌; ஜீவனோ ஏகதேச 
கண்டப்‌ பொருளாகும்‌, எங்கும்‌ பரிபூரணமான சிவத்துக்கு எண்சாணுடம்புள்ள இராச 
மந்திரியை உவமானங்‌ கூறினார்‌. உவமேயத்துக்குப்‌ பொருந்தாவமானஞ்‌ சொல்லக்‌ 
கற்குங்‌ காலம்‌ வரும்போது அத்வைத சித்தாந்தத்தின்கண்‌ குற்றங்‌ கூறப்‌ பூர்வபக்ஷி 
யார்க்கு நா எழமாட்டாது. சிவம்‌ பரிபூரணப்பொருளென்றும்‌, அதன்கண்‌ யதார்த்த 
மாய்‌ மற்றொரு பொருளிரா தென்றும்‌ போலியா யிருக்கு மென்றும்‌ சொல்லி 
வாதஞ்செய்யு மிச்சமயத்திற்றானா கண்ட அவ்வியாபக இராஜமந்திரி தாச சத்தியப்‌ 
பொருள்‌ உவமானஞ்‌ சொல்ல வேண்டும்‌? இவ்‌ விதத்‌ தப்புவமானங்‌ கூறிப்‌ பேதை 
யர்களை யேமாற்றுவது ஐயர்க்கு அழ கன்று. இதற்கு முன்‌ சூளை வாசியார்‌ இவ்‌ 
விஷயத்தைப்‌ பற்றி வாதஞ்‌ செய்து தோல்வி யடைந்ததை யறிந்தும்‌ “இந்தப்‌ 
பூனையும்‌ பால்‌ குடிக்குமா?" என்றவாறு ஒன்றுந்‌ தெரியாது போலப்‌ பேசுவது 


ச 














திருமந்திர விசாரணை 





நன்றாமா? ஐயர்‌ ஏன்‌ இவ்விதத்‌ திரிபுகள்‌ செய்யவேண்டும்‌? நாம்‌ கண்ணை 
மூடிக்கொண்டு நித்திரை செய்கின்றோமென நினைத்தனரோ? இத்தகைய மோச 
வழியிற்‌ சென்ற ஜயர்‌ ஒரு போதும்‌ மீள மாட்டாரென்றறிக. இனி இதனை யாம்‌ 
பொருத்தமாகக்‌ கூறுகின்றோம்‌ கேட்பாராக. இராச மந்திரி ஸ்தானத்தில்‌ தற்பத 
வாச்சியார்த்த மான ஈசனையும்‌, தாசன்‌ ஸ்தானத்தில்‌ துவம்‌ பத வாச்சியார்த்தமான 
ஜீவனையும்‌ வைத்தால்‌ உவமான உ.வமேயங்கள்‌ பொருந்திப்‌ போம்‌. கைலாயத்தில்‌ 
ஈசனுக்குப்‌ பணிவிடை செய்து கொண்டிருக்கும்‌ சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌ அவ்வீசனு 
க்கு வேறே. இவ்வீசன்‌ ஸ்தானத்தில்‌ இராச மந்திரியையும்‌ ஜீவன்‌ ஸ்தானத்தில்‌ 
சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும்‌ வைத்தால்‌ உவமான உவமேயங்கள்‌ ஏகதேச கண்டப்‌ 
பொருள்களானமைபற்றிப்‌ பெருத்தமாய்ப்‌ போம்‌. உவமானம்‌ எவ்வளவு தூரம்‌ 
போமென்‌ றறியாது ஏக தேசமான இராச மந்திரி உவமானத்தைப்‌ பரிபூரண 
ப்ரம்மத்துக்குக்‌ கொண்டுபோய்ச்‌ சொல்வது தகுமா?. ஐயர்‌, ஜீவேசரென்ற சொல்லை 
யெடுத்தும்‌ அதற்கேற்ற உவமான உவமேயத்தைப்‌ பொருத்திக்கொள்ளாமல்‌ அதை 
விட்டு ஏன்‌ ஜீவேசரைக்‌ கடந்த ப்ரம்மத்தினிடம்‌ போனார்‌? நமக்குச்‌ சீவேசுவரர்‌ 
வரையில்‌ இராச மந்திரி தாச உவமானம்‌ சம்மதம்‌. இது நமக்கு அனுகூலமே 
யொழியப்‌ பிரதிகூல மல்ல. அதற்குமேல்‌ பரிபூரண ப்ரம்மத்துக்கு ஷே உவமானம்‌ 
பொருந்தாது. 


இவர்‌ சொல்லிய டே உபநிஷத்தின்படியும்‌, 
திருமந்திரம்‌ காரிய காரணோபாதி. 


காரியமேழிற்கலக்குங்கடும்பசு 

காரணமேழிற்கலக்கும்பரசிவன்‌ 

காரியங்காரணஙகற்பணனைசொற்பத ட 

பாரறும்வாழில்பராபரத்தானே. (5) 


இத்‌ திரு மந்திரச்‌ செய்யுளின்படியும்‌ காரியோபுரதி யுள்ளவன்‌ ஜீவன்‌, 
காரணோபாதி யுள்ளவன்‌ ஈசன்‌. ஜீவன்‌ அடிமை, ஈசன்‌ ஆண்டான்‌. இவ்விருவரும்‌ 
ஒன்றாக மாட்டார்கள்‌. ஆண்டான்‌ அடிமை யாவதும்‌ அடிமை யாண்டானாவதும்‌ 
என்று மில்லை. இதற்கு இவர்‌ கூறியவண்ணம்‌ ஜீவன்‌ ஸ்தானத்தில்‌ தாசனும்‌, ஈசன்‌ 
ஸ்தானத்தில்‌ இராச மந்திரியுமாம்‌. இவ்வுவமான உவ்மேய்ங்களை அங்கீகரித்தே 
கைலாயத்தில்‌ இராச மந்திரியைப்போ லிருக்கிறான்‌ ஈசன்‌, தாசனைப்‌ போலிருக்கி 
றான்‌ ஜீவன்‌. கைலாயத்தி லிருக்கும்‌ ஈசன்‌ ஜீவ னாவதும்‌, ஜீவன்‌ ஈசனாவதும்‌ 
என்றுமில்லை. இதையனுசரித்தே, 


கைவல்லியம்‌ தத்துவவிளக்கப்‌ படலம்‌. 


இந்தநீதொம்பதத்தினிலக்கியப்பொருளாமென்றும்‌ 
பந்தமில்பிரமமேசற்பதந்தனினிலக்கியார்த்த 
மந்தமாக்சீவனீசனவர்களைவாச்சியார்த்கஞ்‌ 
சந்ததம்பேதமாவார்தமக்கைக்கியங்கூடாகே. (76) 














திருமந்திர விசாரணை 


இச்செய்யுளும்‌ பிறந்ததென்க. இதனாலே அத்வைதிகள்‌ ஜீவேச பேதத்தை 
யொப்புக்‌ கொள்ளுகின்றார்களென்பது நிச்சயம்‌. ஆனால்‌ இது மாயைக்குக்‌ கீழ்ப்பட்ட 
விடம்‌. மாயைக்கு மேற்பட்ட விடத்திலோ இந்தப்பேதஞ்‌ சொல்லமுடியாது. ஏனெ 
னின்‌ அவ்விடத்திலுள்ள பிரமம்‌ பரிபூரணப்‌ பொருள்‌; ஆதலால்‌ அதில்‌ போலியாக 
வன்றி யதார்த்தமாக ஒரு பொருளு மிராது. அவ்வாறு யதார்த்தமான பிரமத்தை 
யிராசனாக வைத்து, போலியான ஜீவனைத்‌ தாசனாக வைத்தால்‌ இதுவும்‌ பொருத்த 
மாய்ப்‌ போம்‌. ஆனால்‌ இது ஏகதேச உவமானம்‌. 


இதுநிற்க; எங்கே துவிதமும்‌, கண்டத்துவமும்‌, திரிபுடியு முண்டோ, அங்கே 
மாயையுண்டு, பந்தமுண்டு, சங்கற்ப விகற்ப முண்டு, பிறப்பிறப்‌ புண்டு, அசத்தியத்‌ 
துவ முண்டு, இன்னும்‌ அனேக அநர்த்தங்களு முளவென்று துவித சைவரே 
மாயாவாதிகள்‌ என்னும்‌ நூலில்‌ 49-71 வது பக்கங்கள்‌ வரையிலும்‌, ' அவைதிக சைவ 
சண்டமாருதம்‌' 69-71 வது பக்கங்கள்‌ வரையிலும்‌ சுருதி யுக்தி அனுபவசம்மதமாய்‌ 
விரிவுபட வரைந்திருந்தும்‌ அதற்கு ஒன்றும்‌ பதில்‌ சொல்‌ லாது இவ்‌ விடத்தில்‌ 
வெற்‌ றுரையால்‌ குற்றங்‌ கூறுகின்றார்‌. ஜயர்‌, மாயா சம்பந்தமுள்ள ஜீவேச 
பேதத்தை முடிந்த நிலையெனக்‌ கொண்டவராகலின்‌, அதற்கிணங்க மாயாவாதியாய்‌ 
நின்று, மாயாரகித உபநிஷத்தையும்‌, திருமந்திரத்தையும்‌ குற்றப்படுத்து கின்றார்‌. 
இராஜ மந்திரி தாச உவமானம்‌ எதுவரையில்‌ பிரமாணமோ, அதுவரையிற்றான்‌ 
பிரமாணம்‌, முற்றும்‌ பிரமாணமாயின்‌ மேலே சொல்லிய தோஷங்களெல்லாம்‌ 
வந்து பொருந்தும்‌. 


வைதிகசைவம்‌ அத்துவிதம்‌. 


இதன்‌ பேரில்‌ பின்னும்‌ ஒரு அறியாமையினை வெளிப்படுத்துகின்றார்‌. அது 
“வைதிக சைவ பதி பசு பாச விளக்கம்‌ சுவேதாசுவதரோபநிஷதாதிகளிலே 
சுருக்கமுற நிகழ்வதேயாகச்‌ சீவேசுவர மாயாவாத விசாரத்தினால்‌ சேஷிக்கும்‌ 
பிரமம்‌ (ஆன்மா) பல சாங்கியயோகோப நிடதங்களிலே பெரிதும்‌ முடிவாய்ப்‌ பேசப்‌ 
பபிகின்றமையாலன்றோ லிங்க புராணமும்‌ 'சைவஞ்‌ சங்க்ஷிப்பவேதோக்தம்‌: 
சைவஞ்‌ சுருக்கமுற வேதத்திற்‌ சொல்லப்பட்டது என்ற கருத்தை யறிந்து, 
சாங்கியயோகோப நிடதங்களை வேதாந்த மென்றும்‌, அதிலே பிரதி பாதிக்கப்பட்ட 
பிரமத்தை (ஆன்மாவை) ஞாதிரு என்றும்‌ அதனைத்‌ துவம்‌ பதத்தினாலே சுட்டிய 
பசு என்றுங்‌ கொண்டு வேதாந்த தொம்பதமேவும்‌ பசு வென்ப' என்று கூறியதாம்‌. 


சுவேதாசுவதர உபநிஷத்தாதிகள்‌ வைதிக சைவமென்பதும்‌, அதில்‌ பதி பசு 
பாசங்களைப்பற்றி அதாவது ஈச ஜீவ ஜகங்களைப்பற்றிக்‌ கூறுகின்றன வென்பதும்‌ 
யதார்த்தமே யாயினும்‌ இவரது அவைதிக துவித தாந்திரிக மாயா சைவத்தைப்‌ 
பற்றிப்‌ பேசவில்லையே. 














திருமந்திர விசாரணை 
சூதசங்கிதை கடவல்லியொடூ சுவேதாசுவதரோபநிஷத்‌ 


உடம்பினிருதயவெளியின்மத்தியில்சீவேச்சுரமுள்ளகரன்னாரு 

எட ங்கரியகன்மபலஞ்சீவனேநாணாஞுமனுபவிப்பான்‌ 

மட ங்கவுற்றுமீச்சுரன்மற்றனுபவியானாராயின்மற்றிவர்க்குத்‌ 
தொடங்குபரமார்த்தத்திற்பேதமிலையென்‌ றுணர்வர்‌ தாயவானர்‌ (5) 


செப்புமவற்றொடுகலவார்விவேகிகள்சின்மாத்திரமேசெரிந்துகொள்வார்‌ 
திப்பியவானீர்சாக்கிராதிமன்றவத்தைகஞுஞ்சிவனேம௰றறு 
தப்பிலிகபரலோகத்திமுப்பனயாவுஞ்சிவனைசாற்றுங்காலை 
யொப்பிலாவப்பரமசிவனுக்குவேோோகவொன்றுயில்லை. (11) 


இலிங்க புராணம்‌ தியானவிதி. 


விரிந்தபூதங்களினோடுவிளம்பிற்தியங்கள்கத்துவங்கள்‌ 
திருந்தாஅகங்காரத்தினொடுசெறிமுக்குணங்கள்மாத்திரைகள்‌ 
பொருந்துமாயைசீவனிவைபொய்யாம்யாமேபொய்யின்றி 
யிருந்தெவ்விடத்தும்நிலைபெறுவோம்‌அதனாற்றாஹுவெனதஇிை ப்பார்‌. (31) 


ழே சனகன்முதலினோர்க்கு முத்திகொடுத்தது. 


தீதில்ஞானந்தியானமிகச்செறியும்பந்தந்தீர்ந்திடுதல்‌ 
ஓதுகின்றஆன்மாவுக்குளதுபோலத்தோன்றிடுமால்‌ 
ஏதஞ்செய்யுமாயையினாலிதனையறிந்தோனியாவனவன்‌ 
ஆதியாயபந்தத்தினகப்படாமலமர்குவனால்‌. (2) 


சிவபுராணம்‌ ஞானசங்கிதை. 


"ஞாதா, ஞானம்‌, அப்படியே ஜேயம்‌ என்னும்‌ (திரிபுடி சொரூபமான) இவ்வெ 
ல்லா ஜகத்தும்‌ சிவமாம்‌. பிரமாமுதல்‌ திருண பரியந்தமான யாதோர்‌ ஜகத்துக்‌ 
காணப்படுகிறதோ இது முற்றும்‌ அதுவே (சிவமேயாம்‌). (இங்ஙனம்‌ ஆகுமோ 
ஆகாதோ வென்று) விசாரணை செய்ய வேண்டியதில்லை." 


"துவித விஷயமான்‌ புத்திபேதம்‌ அஞ்ஞானமாம்‌. (அவித்தையினாலாகிய 
தாம்‌) அன்னியத்திற்கு ஜகத்‌ விலக்ஷணமாகிய பிரமத்திற்கு இரண்டாவதில்லை. 
தரிசனங்க (வைசேஷிகாதி சாஸ்திரங்கள்‌) ளெல்லாவற்றிலும்‌ துவிதமத புத்தி பேதம்‌ 
காணப்படுகின்றது.” 


"வேதாந்திகள்‌ எப்போதும்‌ கேவ்வம்‌ அத்வைதத்தைப்‌ பிரதிபாதிக்கின்றார்கள்‌. 
ஜீவன்‌ பரமாத்மாவின்‌ அமிசமே. அவித்தையினால்‌ மோகிக்கப்பட்டு, அதன்‌ வசமு 
டையவனாய்‌ நான்‌ வேறென்றறிகிறான்‌. அவ்‌ வித்தையினின்று (சிரவணாதி சாதனங்‌ 
களால்‌) விடுபட்டுச்‌ சிவனாகின்றான்‌." 


ச 














திருமந்திர விசாரணை 





"எப்படிச்‌ சமுத்திரம்‌, மண்‌, பொன்‌ என்பவை உபாதியினால்‌ முறையே 
அலையாதியாகவும்‌, கடமுதலியனவாகவும்‌, குண்டல முதலியனவாகவும்‌) நாநாத்து 
வத்தை யடைகின்றனவோ, அங்ஙனமே, (சிவமும்‌) உபாதி பேதத்தால்‌ நாநாத்துவத்‌ 
தை யடைகின்றது.” 


“ஞானத்தில்‌ காரணமான, பிரமம்‌ காணப்படுகின்றது; அஞ்ஞானத்தில்‌ நாநா 
விதமான ஜகத்துக்‌ காணப்படுகின்றது. எல்லாம்‌ சிவமே; சிவமே எல்லாமுமாம்‌. 
இங்கே பேதமென்பது யாதுமில்லை." 


(இதற்குச்‌ சம்ஸ்கிருதமூலம்‌ "பேதவாத திரஸ்காரம்‌" 82,83 வது பக்கங்களிற்‌ காண்க. 


சிவபுராணம்‌ ஞானசங்கிதை 17வது அத்தியாயம்‌ 
தமிழ்‌ மொழிபெயர்ப்பு. 


"ஒரு விதையி லிருந்து விருக்ஷந்‌ தோன்றி நாநாவிதமான கொம்பு இலை 
முதலியன உண்டாவதுபோல, இந்தச்‌ சிவபெருமானிடத்தி லிருந்து பிரபஞ்சங்க 
ளெல்லாந்‌ தோன்றின. ஜகத்தின்‌ முதலிலும்‌ இறுதியிலும்‌ சிவபெருமானே 
இருப்பவர்‌. சிவபெருமான்‌ ஜகத்திலிருக்கிறார்‌; ஜகத்துச்‌ சிவபெருமானிடத்தி 
லிருக்கிறது. நானும்‌ சிவம்‌; நீயும்‌ சிவம்‌. சிவத்தைவிட இரண்டாவது பொருள்‌ 
கிடையாது. அவ்வாறிரண்டாவது பொருளிருக்குமென நினைத்தல்‌ அஞ்ஞானமே 
யன்றி ஞான மாகாது. காரியமான ஜகத்தில்‌ காரணமான சிவ பெருமான்‌ வயாபித்‌ 
திருக்கிறா ராகலின்‌ காரியம்‌ ஜகத்தென்றும்‌, காரணம்‌ சிவ மென்றும்‌ தெரிய 
வேண்டும்‌. அஞ்ஞானத்தாற்‌ காரண காரியங்கள்‌ பேதமாகக்‌ காணப்படுமன்றி 
ஞானிகட்குப்‌ பேதமில்லை. சீகல ஜகத்தும்‌ சிவமயமேயாம்‌ என்று கூறினர்‌.” 


ஷே ழே 18வது அத்தியாயம்‌. 


“மேனையை நோக்கி விஷ்ணுமூர்த்தி மேலுஞ்‌ சொல்லுகிறார்‌. சிவபெருமான்‌ 
யாவுமாக விளங்குகின்றாரென்று வேத . சிவாகமங்கள்‌ கூறும்‌. [£ சம்ஸ்கிருதத்தில்‌ 
வேதங்‌ கூறுகின்றதென்‌ றிருக்கின்றது.] குற்றியைக்கண்டு மானுட னென்றும்‌, கயிற்‌ 
றைக்கண்டு பாம்பென்றும்‌, இப்பியைக்கண்டு வெள்ளி யென்றும்‌ சந்தேகித்து, 
உண்மை யுணர்ந்த பிறகு மானுடனல்ல, குற்றியென்றும்‌; பாம்பல்ல, கயிறென்றும்‌, 
வெள்ளியல்ல, இப்பியென்றும்‌ மனச்‌ சந்தேகம்‌ நீங்கித்‌ திடப்படுமாறு, 
அஞ்ஞானத்தால்‌ சிவனுக்கு இரண்டாவதாகத்‌ தோற்றும்‌ பிரபஞ்சமுழுதும்‌ ஞான 
முற்றபொழுது மூக்காலத்திலும்‌ சிவனேயென்று தெரியும்‌. மேனா! உனக்‌ கின்னுந்‌ 
திருட்டாந்தங்கள்‌ சொல்லுகிறேன்‌. உலகத்தில்‌ வேஷக்காரன்‌ வெவ்‌ வேறு வேஷத்‌ 
தைத்‌ தரித்தாலும்‌ உண்மையில்‌ அவனேயாக விருக்கிறான்‌. தெரியாதவர்களுக்கு 
வேறொருவனென்று மயங்கச்செய்து பொருள்‌ சம்பாதிக்கிறான்‌; தெரிந்தவனோ 
அவனைக்கண்டு நகைக்கிறான்‌. அப்படியே ஞானியானவன்‌ பிரபஞ்சத்தைச்‌ சிவனுக்‌ 
கிரண்டாவதாக நினையான்‌. அஞ்ஞானி யானவன்‌ பிரபஞ்சத்தைச்‌ சிவனுக்கு 
வேறாக நினைப்பான்‌; அன்றியும்‌ ஒரு புருஷன்‌ அனேக வஸ்திரங்களைப்‌ 


இதி 














திருமந்திர விசாரணை 


பலவிதமாக மதிக்கக்‌ கருதி உடுத்துகிறான்‌. வஸ்திரங்கள்‌ வெவ்வேறாயினும்‌ 
தரித்துக்கொள்பவன்‌ ஒருவனே; அப்படியே சிவஸ்வரூபம்‌ வேறொன்றிற்‌ கலந்த 
பொழுது நாநாத்து மகமாகத்‌ தோன்றுமன்றி விசாரிக்கையில்‌ ஒன்றே. ஒருவனிடத்‌ 
தில்‌ நான்‌ எனது என்னும்‌ தற்போதம்‌ இருக்கு மளவும்‌ பந்தன முண்டு. அகங்காரம்‌ 
போனபொழுது தானே சிவ மென உணர்வான்‌. ஸ்படிக மணியானது செம்பருத்திப்‌ 
புஷ்ப சையோகத்தால்‌ வேறு நிறமாகக்‌ காணப்பட்டதுபோலப்‌ பிரகிருதி சம்பந்தத்‌ 
தால்‌ சிவ பெருமா ஸிடத்தில்‌ அனேகத்துவந்‌ தோற்றுகிறது. பிரகிருதியைக்‌ 
காட்டிலும்‌ சிறந்த பரிபூர்ணப்‌ பிரமமாகிய சிவதத்துவார்த்தத்தை நாங்களே 
இதுகாறும்‌ அறியோம்‌." 


ழே மூன்றவது பிரமவிஷ்ணுக்களுக்கு வரமளித்த அத்தியாயம்‌. 


"சாக்கிர, சொப்பன, சுழுத்தி, துரியமென்னும்‌ நான்கிற்கும்‌ மேம்பட்ட துரியாத்‌ 
தமாயும்‌, மாயா சம்பந்த விகார மில்லாததாயும்‌, சஜாதீய விஜாதீய மென்னுந்‌ 
தொந்தமற்றதாயும்‌, இரண்டாவ தில்லாததாயும்‌, உள்வெளி யற்றதாயும்‌, ஆதி மத்தி 
யாந்த ரகிதராயும்‌, ஆநத்தத்திற்குக்‌ காரணமான பரமாநந்தமாயும்‌, சத்தியமாயும்‌, 
அழிவில்லாததாயும்‌, முக்கியமாயு மிருக்கிற ஏகாக்ஷர மென்று சொல்லப்படுகிற 
பரப்பிரமத்தைப்‌ பார்த்தார்‌.” 


இந்தச்‌ சுவேதாசுவதர உபநிஷத்தினாலும்‌, இலிங்க புராணத்தினாலும்‌, சிவ 
புராணத்தினாலும்‌ துவித மறுப்பும்‌, அத்துவித சித்தாந்தமும்‌ ஏற்படுவதால்‌, அம்‌ 
மூன்றும்‌ இவரது துவித தாந்திரிக மாயா சம்பந்த முள்ள ஆபாச பொய்ச்‌ சைவ 
மன்று; அத்துவித வைதிக மாயா ரகித யதார்த்த சைவமாம்‌. அது பற்றியே இவர்‌ 
துவித மத விரோதமாக ஜீவன்‌ மாயை இவைகளைப்‌ பொய்‌ யென்றும்‌, பிரமம்‌, 
ஒன்றே. மெய்யென்றுங்‌ கூறி, அத்துவித சித்தாந்தத்தைத்‌ தாபித்த இலிங்க புராணம்‌. 


பதி பசு பாச அத்தியாயம்‌. 


பாசமென்பவலரந்தாயுறைகினைவிந்தியங்கள்பகரவற்றுள்‌ 
பேசுகின்றவிடயங்களைம்பூதப்பிரிவிறன்மாத்திரைகண்மற்றை 
யாசுடைமுக்குணங்களெனவறைகின்றவிவைகளாமென்பர்தொன்னூன்‌ 
மாசறநன்காயுணர்ந்துவைதிகசைவத்தின்வழிறின்றவல்லோரர்‌. (6) 


என வைதிக சைவத்தைக்‌ கூறிற்றென்‌ றறிக. சைவ புராண விரோதமான 
இங்ங்னமாய இவரது அசைவம்‌ சைவமாவதும்‌, அதினும்‌ வைதிக சைவமாவதும்‌ 
வேத மல்லாததை வேதமாக்கி அதிலும்‌ சத்தியமாக்கியவர்‌ கதையே யாமென்க. 
இவர்‌ தம்மதஞ்சைவமென்று சொல்லிக்கொள்ள இஷ்டமிருந்தால்‌ வேதாதி 
பதினான்கு வித்தைகட்கும்‌ அவற்றை யாதாரமாய்க்‌ கொண்‌ டெழுந்த திருவாசக 
தேவாராதிகட்கும்‌ வேறுபட்ட பிரமாணங்களை ஆதாரமாய்க்‌ கொண்டு சொல்லிக்‌ 
கொள்வாராக. 














திருமந்திர விசாரணை 





டே. சுவேதாசுவதர உபநிஷத்தினாலும்‌, இலிங்க புராணத்தினாலும்‌, 
சிவபுராணத்தினாலும்‌ 


திருமந்திரம்‌ திதி. 


உடலரயுயிராயுலகமதாகிக்‌ 

கடலாய்க்கார்முகினீர்பொழிவானாய்‌ 

இடையாயுலப்பிலியெங்குந்‌ தானாகி 

யுடையார்‌ பெருவிழியண்ணல்‌ நின்றானே. (3) 


ழே திரோபாவம்‌. 


மண்கனொன்றுதான்பலநற்கலமாயிடு 
முண்ின்றயோனிகளெல்லாமொருவனே. (10) 


திருவாசகம்‌. 


வானாகி மண்ணாகிவனியாகியொனியாகி 
ஊனாகியுயிராகி. 


சுந்தரமூர்த்தி சுவாமிகள்‌. 
ஊனாயுயிரானாயுட லானாயுலகானாய்‌. 
திருநாவுக்கரசு சுவாமிகள்‌. 


இருநிலனாய்த்தீயாகிநீமுமாகியியமானனாயெறியுங்காற்றாகி 
யருநிலலையதிங்களாய்நாயறாகியாகாசமாய்ட்டமூர்த்தியாகி. 


வாயுசங்கிதை பரசிவப்பிரபாவம்‌. 


நிற்பனநட ப்பனயாவும்சேர்ந்திடில்‌ 
பொற்ப்றுசடை யவனுமுவம்போலுமால்‌. (1) 


இந்தப்‌ பிரமாணங்களினாலும்‌ பிரமமே ஜீவேசர்களாயும்‌ இதற்குமுன்‌ பேசிய 
படி ஜீவன்‌ துவம்‌ பதமும்‌ ஈசன்‌ தற்பதமுமாயும்‌ ஆகின்றன ரன்றா? இவரது பேதம்‌ 
இங்குப்‌ பலிக்கிறதா பாருங்கள்‌. ஒரு பொருள்‌ பிறிதொரு பொருளா யாகவேண்டு 
மாயின்‌, காரண காரியசம்பந்தத்தினாற்றானாகுமெனத்‌ 'துவிதாத்துவிதவாதம்‌' 43-48 
வது பக்கங்கள்‌ வரையில்‌ யுக்தி அனுபவங்களினாலும்‌ உபமானங்களினாலும்‌ 
தாபிக்கப்‌ பட்டிருக்கிறது. ஆகவே, சுவேதாசுவதர உபநிஷத்தும்‌ மற்ற உபநிஷத்துக்‌ 
களும்‌ இன்னும்‌ மற்றப்‌ புராண இதிகாசாதிகளும்‌ திருவாசக தேவார திருவிசைப்பா 
திருப்பல்லாண்டு முதலிய நூல்களும்‌ ஒருபொருள்‌ கொண்டு முடிகின்றன வென்பது 














திருமந்திர விசாரணை 


நிச்சயமாம்‌, பிரம மென்பதும்‌ ஆன்மா வென்பதும்‌ சிவ மென்பதும்‌ கடவுளென்பதும்‌ 
எங்கும்‌ பரிபூரணமாய்‌ நீக்கமற நிறைந்து நிஷ்கள நிர்க்குண நிச்சல நிராதார 
நிஷ்பிரபஞ்ச நிர்லேப்‌ நிரஞ்சன்‌ நிர்ம்மல முதலிய அதீத இலக்கணங்களைப்‌ பெற்ற 
ஒரு பொருளின்‌ பெயராமெனச்‌ சுருதி யுக்தி அனுபவத்துடன்‌ 'பேதவாத திரஸ்கார்‌ 
த்திலும்‌ ஏனைய நூல்களிலும்‌ பேசப்பட்டிருக்கிறது. சுருதி ஸ்மிருதி புராணாதிப்‌ 
பிரமாணங்களைக்‌ கைக்கொண்ட வைதிக சிரேஷ்டர்‌ பிரமம்‌ அல்லது சிவன்‌ 
அல்லது கடவுளுக்கு ஆன்மா வென்னும்‌ பெயரைச்‌ சொல்லுவார்கள்‌. மேற்படி 
நூல்களை அப்பிரமாணமாகக்‌ கொண்ட அவைதிக பாஷாண்டிகளோ, அதை யொப்‌ 
பாமல்‌ ஜீவான்மாவுக்கே கூறுவார்கள்‌. இதன்‌ உண்மை யிதுகாறுஞ்‌ செய்த 
வாதத்தினாற்‌ புலப்படும்‌. இன்னும்‌ இவ்விஷயம்‌ பேதவாத திரஸ்கார த்தில்‌ 
பலமாகப்‌ பேசப்பட்டிருக்கிறது; ஆண்டுக்‌ கண்டிடுக. 


'லிங்கபுராணமும்‌ சைவபுராணமும்‌ சைவலஞ்‌ சுருக்கமுற வேதத்திற்‌ சொல்லப்‌ 
பட்டது' என்று கூறினவே யன்றி, துவிதத்தைச்‌ சத்தியமெனக்‌ கூறினவா? இன்றே. 
பின்னைத்‌ துவிதத்தை மறுத்து அத்துவிதத்தைத்‌ தாபித்தன வென்பதற்கு மேலே 
காட்டிய இலிங்க சைவபுராணப்‌ பிரமாணங்களே' போதியனவாம்‌. எவ்விடத்திலாவது 
சைவம்‌ என்ற சொல்‌ வந்து விட்டால்‌ அது வேத சாஸ்திர விரோதமான தமது சைவ 
மெனச்‌ சொல்ல ஆசைப்படுகின்றார்‌. இது பொருந்தாது. சிவோத்கருஷ மாகச்‌ 
சொல்லும்‌ உபநிஷத்துகளும்‌, சிவ புராணங்களும்‌, தேவார திருவாசக திரு மந்திர 
முதலிய நூல்களும்‌ சிவனைப்பற்றிச்‌ சொல்லி, தத்துவவிசாரத்தில்‌ சிவன்‌ ஒன்றே 
சத்தியம்‌, மற்றச்‌ சேதனாதேசன உலகு அசத்தியமென்று சொல்வதால்‌, ஷே 
நூல்களில்‌ அவைதிக துவித்தாந்திரிக சைவர்க்குச்‌ சிறிதும்‌ ஆதார மின்றென்றறி.ஈ. 
அது பற்றியே சிவஞான “வள்ளலார்‌” “துவித சைவனை மறுத்தல்‌” என்ற தலைப்பில்‌ 


வள்ளார்‌ சாத்திரம்‌ துவிதசைவனை மறுத்தல்‌ 


ஒன்றாயுலகனைத்தும்‌ஆனாரென்றப்பமுனி 
பொன்றாமொழியாற்புகன்றிகுக்கக்‌ - குன்றாத 
மத்தியிலுமம்முதலுமுண்டென்றுரைத்தலெவன்‌ 
பித்தமுறுக்சைவாரீபேசு. (17) 


ஓசையொலிமெல்லாமானாய்நூயென்றபினர்ப்‌ 
பேசவிரண்டுண்டோபேய்ச்சைவா - ஆசையெலாம்‌ 

அற்றவிடம்‌ முத்தி நிலையோ ௮::தெல்லா 

முற்றவிட முத்திநிலையோ. (18) 


இவ்வாறு திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ தேவாரத்தைக்‌ கொண்டே துவித 
சைவனை மறுத்தாரென்க. 


துவம்பதம்‌, தற்பதம்‌, அசிபதம்‌ ஆகிய முப்பதங்களுக்கு வேதாதி கலைகளில்‌ 
உவமானம்‌ என்ன சொல்லுகின்றதெனப்‌ பூர்வபக்ஷியார்‌ எடுத்துப்‌ பேச வில்லை. 
உவமேயம்‌ பிரத்தியக்ஷ விஷய மன்று, உவமானமேர்‌ பிரத்தியக்ஷம்‌. நமக்கு 


2 














திருமந்திர விசாரணை 


உவமேயத்தில்‌ ஐய முண்டாயின்‌ உவமானத்தைக்‌ கொண்டு தீர்த்துக்கொள்வது 
ஆவசியகம்‌. இவர்க்கும்‌ நமக்கும்‌ உவமேயத்தில்‌ விவாதம்‌. இவ்‌ விவாதம்‌ உவமான 
த்தாலேயே தீர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. உவமேயத்தில்‌ துவம்பதம்‌ தற்பதமாகிய 
இரண்டு பொருளும்‌ அசிபதத்தில்‌ ஒன்றா? இரண்டா? வென்பது வழக்கு. உவமானத்‌ 
தில்‌ தலையிட்டால்‌ தமது துவிதமதம்‌ ஆடிக்காற்றி லகப்பட்ட பட்டம்போல்‌ 
பறக்குமென அஞ்சிப்‌ பூர்வ பக்ஷியார்‌ இதுகாறும்‌ அவ்வழிக்கே. போகாமல்‌ நின்றார்‌. 
அவ்வுவமானத்தினால்‌ அத்துவிதம்‌ பசு மாத்தாணிபோல்‌ நிலை நிற்பதினால்‌ அத்து 
விதிகள்‌ அதைவிடாமல்‌ பேசி வருகின்றார்கள்‌. அதை விளக்க முன்பு ஒரு விஷயத்‌ 
தைப்‌ பேசுவாம்‌. 


இப்பிரமாணத்தாலெனல்‌. 


"மரத்தை மறைத்தது என்னுஞ்‌ செய்யுளிற்‌ போந்த 'பரம்‌' என்னும்‌ பதத்தை 
அச்செய்யுளை அருளிய திருமூல நாயனார்‌ கருத்துக்கொப்பக்‌ கால பரம்‌ அத்த பர 
தரிசனம்‌ விசுவ சாக்கிரம்‌ என்னும்‌ பராவத்தைப்‌ பாற்படநின்ற பரைக்குப்‌ பொருள்‌ 
படுத்தாது அதற்குக்‌ கீழ்ப்பட்ட சாக்கிர சுழுத்தி சாக்கிர துரியம்‌ என்னும்‌ பராவஸ்‌ 
தைப்‌ பாற்பட நின்ற ஆன்மாவுக்கு (பிரமத்துக்கு) இசைவுற வேதாந்தியார்‌ பொருள்‌ 
படுத்தியது எப்‌ பிரமாணத்தாலோ" என்று ஜயர்‌ கூறினார்‌. பரம்‌ என்ற சொல்லுக்குப்‌ 
பரை யென இவர்‌ பொருள்‌ செய்தாலும்‌ பரைக்கும்‌ பதிக்கும்‌ அபேதமாகலின்‌, பரை 
யை மறைத்த தென்றாலும்‌ பதியை மறைத்த தென்றாலும்‌ ஒன்று தான்‌. வெண்மை 
யை மறைத்த தென்றாலும்‌ பாலை மறைத்த தென்றாலும்‌ ஒன்றுதான்‌. குணம்‌ 
குணியை விட்டுத்‌ தனியே யிராது. அங்ஙனமே வெண்மை பாலை விட்டுத்‌ தனியே 
யிருப்ப தில்லை. இவ்வுவமானத்தின்டடி குணியான பதியை விட்டுக்‌ குணமான 
பரை தனியே யிராது; ஆகலின்‌ பரத்தைப்‌ பார்முதல்‌ பூதங்கள்‌ மறைத்தன வென்பது 
சரியானதேயாம்‌. பரத்தைப்‌ பரையென விவர்‌ வைத்துக்‌ கொண்டாலும்‌ பொய்யான 
யானை மெய்யான மரத்தை மறைத்தது போல, பொய்யான பார்‌ முதல்‌ பூதங்கள்‌ 
மெய்யான பரத்தை மறைத்த தென்பதற்கு ஆக்ேப்‌ மென்னை? சபாபதி நாவலர்‌, 
பொய்‌ மெய்யை மறைக்கா தென்றார்‌. மறைக்கு மென்று 'அத்வைத சித்தாந்தி! 
கயிற்றரவு முதலிய திருட்டாந்தங்களைக்‌ கூறி, அதனோடு "மரத்தை மறைத்தது 
மாமத யானை' என்ற செய்யுளையுங்‌ கூறினார்‌. ஐயர்‌ 'பரம்‌' என்ற சொல்லுக்குப்‌ 
பரை எனப்‌ பொருள்‌ கூறினாரே யன்றி, சபாபதி நாவலர்‌ மதத்தி னின்று, பொய்‌, 
மெய்யை மறைக்கா தென்று கூறினா ரின்றே; இன்னும்‌ சபாபதி நாவலர்க்கு 
மறுப்பாய்‌ வந்த விஷயங்களி லொன்றுக்கேனும்‌ சமாதானஞ்‌ சொல்லி, அவரைக்‌ 
கை தூக்கி விட்டாரின்றே. பரம்‌ என்ற சொல்லுக்குப்‌ பதி அல்லது ஈச னென்றே 
பொருள்‌ கூற வேண்டு மென்று நியாயங்‌ கூறுகின்றாம்‌. துவம்பதம்‌, தத்பதம்‌, 
அசிபதம்‌ இம்மூன்றினைப்‌ பற்றிக்‌ கூறுவது தத்துவ மசி மகா வாக்கியம்‌; அது சாம 
வேதத்தின்‌ சாந்தோக்கிய உபநிஷத்தின்‌ பாலது. அம்‌ முப்பதத்தில்‌ துவம்பதத்தின்‌ 
பொருள்‌ ஜீவன்‌, தற்பதத்தின்‌ பொருள்‌ ஈசன்‌, அசிபதத்தின்‌ பொருள்‌ ஏக 
சைதன்னியம்‌. இதையே 














திருமந்திர விசாரணை 
திருமந்திரம்‌ முப்பதம்‌. 


தொம்பதந்தற்பதம்தோன்றுமசிபதம 
நம்பியசீவன்பரஞ்சிவனாய்றிற்கும்‌. 


ழே முச்சூனியம்‌ தொந்தத்தசி. 


தற்பதந்தொம்புந்தானாமசிபதம்‌ 
தொற்பதமூன்றுந்துரியத்துத்தோற்றவே 
நிற்பதுயிர்பரநிகழசிவமும்மூன்றின்‌ 
சொற்பசதுமாகுந்தொர்தத்தசியே. 


தொம்புதமாயையுட்‌ டோன்றிடுந்தற்பத 
ம.ம்பரைதன்னிலுகிக்குமசிப்புத 
தம்புறுசாந்தியினனண்ணுமவ்வாக்கிய 
மும்பருரைதொர்தத்தசிவாசியாமே. 


ஆசியவச்சோமந்தேய்வது தன்னிடச்‌ 
தாகியவவ்விட்டாகாயமுபாதான 
மேகியதொர்தத்தசியென்பமெய்யறி 
வாகியசீவன்‌ பரசிவனாமே. 


ஷே காரிய காரணோபாதி. 


காரியமேழறிற்கலக்குங்கடும்பசு 
காரணமேழிற்கலக்கும்பரசிவன்‌ 
காரியகாரணங்கற்பணனைசொற்பத ப்‌ 
பாரறும்பாழில்பராபரத்தானே. 


ஷே தத்துவமசிவாக்கியம்‌. 


ஆகியவச்சோயந்தேவதத்தனிடத்‌ 
தாகியவிட்டுவிடாதவிலக்கனையத்‌ 
தாகுபசாந்தமேதொர்தத்த்சியென்ப 
வாகியசீவன்பரசிவனாமே. 


தொம்பந்தற்பதக்சொல்லுமசியத்‌ 
நம்பியமுத்துரியத்துமேடைவை 
யம்‌ பதுமுப்பதமாகுமுயிர்பரன்‌ 
செம்பொருளானசிவமென்லாமே. 


(3) 














திருமந்திர விசாரணை 





இச்செய்யுள்க ளெல்லாம்‌ விளக்குகின்றன. துவம்புத தற்பத அசி பதங்களுக் 
காகச்‌ சுருதி யாதிகளில்‌ கூறப்படும்‌ கடாகாச மகா காச ஏகாகாச திருட்டாந்தங்களில்‌ 
ஈசனுக்கு மகாகாச திருட்டாந்தங்‌ கூறி யிருக்கின்றமையின்‌ பரமென்பது குணி 
யாகிய ஈச னென்பதே பொரு ளாம்‌; குண மாகிய பரை யென்பது பொருளன்றாம்‌. 
பராவத்தையில்‌ சொல்லி யிருப்பதால்‌ பரை யென்னின்‌ அங்ஙன மேல்‌ பராவத்தை 
யில்‌, வேறு ஒன்றும்‌ சொல்லா திருக்க வேண்டும்‌, வேறு பல விஷயங்களும்‌ 
சொல்லி யிருப்பதால்‌ அது பொருந்தாது. மாயை யானது பரமாகிய ஈசனை மறைக்கு 
மென்றதற்கு இத்திரு மந்திரத்திலேயே மற்றொரு இடத்திலும்‌ பிரமாணங்‌ 
காட்டுகின்றோம்‌. 


திருமந்திரம்‌ சுத்தாசுத்தம்‌. 
மாமயமறைக்கம்றைந்தமறைப்பொருள்‌ 
மாயைமறையவெளிப்படுமப்பொருள்‌ 
மமாயைமறையமையவலிலார்க்குச்‌ 


காயமுமில்லைக்ருத்தில்லை தானே. (3) 


இதனால்‌ மறைப்பொருளான கடவுள்‌ மாயையினால்‌ மறைக்கப்படுகிறா 
ரென்பது திருமந்திரப்‌ பிரமாணமாம்‌. அதனோடு 


திருமந்திரம்‌ பராவத்தை. 


ஆயும்‌ பொய்மாயை அகம்புறமாய்றிற்கும்‌. (7) 

பொக WDD (26) 
ஜெ முத்துரியம்‌. 

அறிவாயசத்தென்னுமாறாறகன்று. (6) 


இச்செய்யுள்களால்‌ மாயையும்‌ மாயா காரியங்களான முப்பத்தாறு தத்துவங்க 
ளும்‌ பொய்யென்‌ றேற்படுவதால்‌, பொய்யான மாயை மெய்யான கடவுளை 
மறைத்த்‌ தென்பது இனிது விளங்கும்‌. துவம்பத தற்பதங்கட்கு வாச்சியார்த்த 
லட்சியார்த்தங்க ளள்ளன. பரத்தை மறைத்த தென்பது லட்சியார்த்தத்தையே யாம்‌; 
வாச்சியார்த்தத்தை யன்று. வாச்சியார்த்தம்‌ கற்பனையும்‌, இலட்சியார்த்தம்‌ யதார்த்‌ 
தமு மாகலின்‌ மெய்யைப்‌ பொய்‌ மறைத்த தென்பது லட்சியார்த்தத்தையே யாம்‌. 
துவம்பத வாச்சியார்த்தத்திற்குக்‌ கட சலப்‌ பிரதி பிம்ப ஆகாயமும்‌, இலட்சியார்த்தத்‌ 
திற்குக்‌ கடாகாயமும்‌, தற்பத வாச்சியார்த்தத்திற்கு மேக சலப்‌ பிரதிபிம்ப ஆகாய 
மும்‌, தற்பத லட்சியார்த்தத்திற்கு மகாகாயமும்‌ திருட்டாந்தமாகலினாலும்‌, வாச்சி 
யார்த்தத்திற்கு உவமானமாகிய கடஜல மேக ஜலப்‌ பிரதி பிம்ப ஆகாயங்கள்‌ 
கற்பிதங்க ளாகலினாலும்‌, “அத்வைத தூஷணபரிகாரம்‌' 34 வது 35 வது 
பக்கங்களிலும்‌ 'பேதவாததிரஸ்காரம்‌' 20, 21, 22 வது பக்கங்களிலும்‌ காட்டிய சுருதி 














திருமந்திர விசாரணை 





யாதிப்‌ பிரமாணங்களில்‌ துவம்பத தற்பத லட்சியார்த்தத்துக்கே கடாகாய மகாகாயங்‌ 
களைக்‌ காட்டியிருக்கின்றமையினானும்‌, 'நீளவான்மாவின்‌' என்ற சூத சங்கிதையின்‌ 
செய்யுள்‌ ஈசனைக்‌ கூறாமல்‌ அதிஷ்டானப்‌ பொருளையே கூறினமையினானும்‌ 
மெய்யைப்‌ பொய்‌ மறைக்கு மென்றதில்‌ மெய்யென்பது அதிஷ்டானப்‌ பிரம்மேயா 
மென்க. 


நிற்க; இவர்‌ காட்டியபடி 
'வேதாந்த தொம்பதமேவும்‌ பசுவென்ப' 


என்னும்‌ செய்யுளிலேயே துவிதகண்டனமும்‌ அத்துவிததாபனமு மிருக்கி 
ன்றன. அச்செய்யுள்‌ முற்றும்‌ வருமாறு: - 


திருமந்திரம்‌ ஆறந்தம்‌. 


வேசாந்ததொம்பதமேவும்பசுவென்ப 

நாதாந்தபாசம்விடநின்றநன்பதி 
போதாந்ததற்பதும்போயிரண்டைக்கியம்‌ 
சாதாரணஞ்சிவசாயுச்சியமாமே. (23) 


ஐக்கிய மென்பதற்கு வேறு விதமாய்ப்‌ பொருள்‌ செய்ய முடியாது; ஏனெனில்‌ 
இத்திருமூலநாயனாரே 


திருமந்திரம்‌ காரியகாரணோபாதி. 


காரியமேழிற்கலக்குங்கடும்பசு 
காரணமேழிற்கலக்கும்‌ பரசிவன்‌ 
காரியகாரணங்கற்பணனைசொற்பத ட 
பாரறும்பாழில்பராபரத்தானே. 


என்றுரைத்த இச்செய்யுளின்படி ஜீவேசர்‌ கற்பனை யாவதினா லென்க. ஐக்கிய 
மென்ப தொன்றேயாம்‌; இரண்‌ டைக்கிய மென்பதன்‌ பொருள்‌ கடாகாய மகாகாய 
த்தை யுவமான மாகக்‌ கொண்ட (ஜீவேசர்க்குச்‌ சாக்ஷியாய்‌ விளங்கும்‌) கூடஸ்த பிர 
மைக்கியமா மென்க. 


பின்னர்‌ உயிர்‌, பாம்‌, சிவம்‌ இவைகளின்‌ அவஸ்தைகளை யெல்லாம்‌ வரிசை 
யாய்க்‌ காட்டி, இதற்குத்‌ திருமந்திரப்‌ பிரமாணங்களையுங்‌ காட்டுகின்றார்‌. இவ்வாறு 
காட்டு தற்குக்‌ காரண மின்ன தெனப்‌ புலப்பட வில்லை. அவைகளை அல்லவெனச்‌ 
சொன்னவர்‌ யாவர்‌? அன்றி அது அத்துவித விரோதகிமன எவரேனும்‌ சொல்லினரா? 
ழே விஷயம்‌ வேதாந்த நூலாகிய “சசிவன்ன போதம்‌" என்ற நூலிலும்‌ சொல்லப்‌ 
பட்டிருக்கின்ற தென்றறிக. இவர்‌ துவிதத்தைத்‌ தாபித்துக்‌ கொள்ள வேண்டின்‌, 
சிவத்துக்குப்‌ பூரணத்துவங்‌ கூறி, அதில்‌ மற்றப்‌ பொருள்கள்‌ சத்தா யுளவெனக்‌ 
கூறவேண்டும்‌; அதனோடு அதற்குப்‌ பொருத்தமான வுவமானமுங்‌ கூறவேண்டும்‌. 














திருமந்திர விசாரணை 


எவ்விடத்தில்‌ துவிதத்திற்கும்‌, அத்துவிதத்திற்கும்‌ பேதங்காணப்படுகிறதோ, 
அவ்விடத்தை யெடுத்துக்காட்டி; சுருதியனாலும்‌, யுக்தி அனுபவங்களினாலும்‌ தமது 
துவிதமதத்தை நிலைக்கொள்ள வேண்டும்‌. அதைவிட்டு இரு பக்கத்தினர்க்கும்‌ 
பொதுவான விஷயங்களைப்‌ பேசிவிட்டு; அதனால்‌ தமது மதத்திற்குச்‌ சாதக 
முளதுபோற்‌ காட்டுவது என்னோ? - ஒரே சிவம்‌ சீவேச. பேதமாய்‌ மண்‌ குடம்போல 
விருக்குமென்பதற்குப்‌ பிரமாணங்கள்‌ திருமந்திரத்தினின்றே வருமாறு: - 


திருமந்திரம்‌ திதி. 


தானேதிசையொடுசேவ்முமாய்நிற்கும்‌ 

தானேயுடலுயிர்தத்துவமாய்நிற்கும்‌ 

தானேகடல்மலையாதியுமாய்றிற்கும்‌ 

தானேயுலகிற்றலைவனுமாமே. (2) 


உடலரயுயிராயுலகமதாகிக்‌ 
கடலாய்க்கார்முகினீர்பொழிவானா 


யிடையாயலப்பிலியெங்குற்‌ தானாகி 
யடையார்‌ பெருவிழியண்ணனின்றானே. (3) 


ழே திரோபாவம்‌. 


மண்னொொன்றுதான்பலநற்கலமாயிடு 
முண்மின்றயோசனிகளெல்லாமொருவனே. (10) 


ழே கடுஞ்சுத்தசைவம்‌. 
நூனென்றுந்தானென்றுநாடிநான்சாரவே 
தானென்றுநானென்றிரண்டிலாத்தற்பதந்‌ 


தானென்றுநானென்றதத்துஹல்கலாற்‌ 
றானென்றுநானென்றுக்சாற்றகில்லேனே. (4) 


ஷே போதன்‌. 


சீவனென்ச்சிவனெனவேறில்லை 
சீவனார்சிவனாயிட்டிருப்பாரே. (1) 


ஜே சர்வ வியாபி. 


உணர்வமவனையுயிருமவனே 
புணர்வு மவனேபுலனுமவனே. (10) 














திருமந்திர விசாரணை 





சிவமே யாவுமாயிருக்கிறதென்று சொல்லி, அதற்கு மண்‌ குட திருட்டாந்தத்‌ 
தையுங்‌ காண்பிக்கும்போது, அங்ஙன மன்றென்று இவர்‌ எங்ஙனஞ்‌ சொல்லுவார்‌? 


திருமூல நாயனார்‌ அத்துவிதி யென்பதற்கு 
மற்றொரு முக்கிய காரணம்‌. 


திருமூல நாயனார்‌ துவிதி அன்றென்பதற்கு மற்றொரு முக்கிய காரணத்தைக்‌ 
காட்டுவாம்‌. விட்டலக்கணை, விடாதலக்கணை, விட்டுவிடாத லக்கணை யென்ற 
மூன்றனுள்‌ அத்துவிதிகள்‌ கொண்டது விட்டு விடாத லக்கணை. அது அத்துவிதி 
களின்‌ கொள்கை யெனக்காட்டி, இவரது சிவஞான சுவாமிகளும்‌ மறுக்கின்றார்‌. அது 
வருமாறு: - 


சிவஞான சித்தியார்‌ 9 ம்‌ சூத்திரம்‌ 7 வதுசெய்யுளின்‌ விசேஷவுரை. 


"ஒருபொருள்‌ மற்றொரு பொருளாதல்‌ யாண்டு மின்மையின்‌ அது நானானே 
னென்னு மொருவார்த்தைப்‌ பொருள்‌ படுமாறு யாங்ஙனமென்‌ றாசங்கித்கார்க்கு 
ஒன்றுகெட்‌ டொன்றாமெனக்‌ கொண்டு பரிணாமங்‌ கூறுவாரும்‌, அது நானென்னு 
மிரு பெயரும்‌ விட்டு விடாத ஃ ஆகுபெயரெனக்‌ கொண்டு கேவலாத்துவிதங்‌ 
கூறுவாருமா யிடர்ப்படுவர்‌." ட ஆகுபெயர்‌ இலக்கணையிலடங்கும்‌.] 


சிவஞான சுவாமிகளால்‌ மறுக்கப்‌ பட்ட விட்டு விடாத விலக்கணையைத்‌ 
திரு மூலநாயனார்‌ சாம வேதத்தின்‌ சாந்தோக்கிய உபநிஷத்தின்‌ தத்துவமசி மகா 
வாக்கியத்தை யெடுத்துக்‌ கூறுங்கால்‌, 


திருமந்திரம்‌ தத்துவமசி மகாவாக்கியம்‌ 


ஆகியஅச்சோயந்தேவுதத்தன்ன்டத்‌ 

தாகியவிட்டுவிடாதலக்களையத்‌ 

தாகுபசாந்தமேதொர்தத்தசியென்ப 

வாகியசீவன்பரன்சிவனாகுமே. (3) 


என்றுவிட்டு விடாதலக்கணையைக்கூறி, 'அச்சோயந்தேவதத்தனிடத்து' எனச்‌ 
சோயந்தேவதத்தனை உவமானமாகக்‌ கூறினார்‌. அத்துவித நூல்களெல்லாம்‌ விட்டு 
விடாதலக்கணையைக்‌ கூறுகின்றன வென்பது அறியில்‌ வரும்‌ பிரமாணங்கள்‌ 
சாக்ஷி சொல்லும்‌. 


கைவல்லியம்‌ தத்துவ விளக்கப்படலம்‌. 
பன்னியசோயமென்னும்பதங்களின்னாச்சியார்த்த 


மன்னியதேயங்காலமவனிவனென்பவெல்லாம்‌ 
சொன்னவிவ்விரோதம்விட்டுத்தொகையிலக்கியம்விட டி 














திருமந்திர விசாரணை 


லுன்னிடிற்றேவதித்தனொரு வனைவெளியாக்காட்டும்‌. (80) 
தத்துவப்பதங்கடாமுஞ்சாக்ஷியய்ப்பிரமமான 
வத்துவைவிடாமற்பேதவாச்சியார்த்தத்தைவிட்டு 
நித்தமுமதுநீயாகுநீயதுவாகுமென்னு 

மர்த்தமுமகண்‌ட மென்றேயசிபதவைக்கியங்காட்டும்‌. (81) 


வேதாந்த சூளாமணி திருசியவிவேகம்‌. 


முன்னமொழிதருஞ்சோயந்தேவதத்தனென்னுமொழியுண்மு தலவனென்னு 
மொழியிறந்தகாலந்‌, தன்னில்வருதேசவயோவிசிட்டனாந்தேவ தத்தனைக்காட்டிடு 
மிவனென்மொழிநிகழ்காலத்தினுன்னவருமவையுடையதேவதத்தன்றன்னை, யுணர்‌ 
த்திடு மிவ்விருத்த தருமப்பொருள்களிரண்டு மன்னுதல்‌ செய்யயிக்கமுறாமையி 
னா லப்பொருட்கண்‌ வரு விருத்த தருமங்களனைத்‌ தினையும்விட்டே. (121) 


விருத்தமறுதருமமாந்‌ தேவதத்தன்றனையே விடாது கொளினவனிவனே 
வனவனேயென்னுந்‌, தெரித்தலரிதாயதாதான்மியங்கூடுறுமாற்றேரினிதைவிட்டு 
விடா விலக்கணையினொடுதா, னருத்தவிலக்கணைபாகத்தியாகவிலக்கணையென்‌ 
றறைதலினாலிதுவேதத்தொம்மசிவாக்கியத்திற்‌, குனரத்திடுவருதாரணமாயுரியதென 
வுண்மையுணர்ந்துடையோர..தெவ்வாறெனின்‌ முறையேயுரைப்பாம்‌. (122) 


சிவஞான சுவாமிகள்‌ ஷே சித்தியார்‌ உரையில்‌ அத்துவித சித்தாந்தத்தை 
மறுத்துத்‌ தமது சித்தாந்தத்தை ஸ்திரப்படுத்தி, அதன்‌ மேல்‌ "அங்ஙன மிடர்ப்பட்‌ 
திரைப்பன வெல்லாம்‌ பொரு ளல்ல வென்பார்‌: பண்டை மறைகளு மது நானானே 
னென்று பாவிக்கச்‌ சொல்லுவ திப்பாவகத்தைக்‌ காணே யென்றார்‌. எனவே, 
வேதாந்த மகா வாக்கியமுஞ்‌ சித்தாந்த மகா வாக்கிய மும்‌ பொருளா னொன்றென்ப 
தூஉம்‌ பெறப்பட்டது." எனக்‌ கூறி, வேதாந்தத்திற்கு அத்துவிதிகள்‌ கூறு முரை 
தவறெனவும்‌, தாம்‌ கூறு முரையே சரியெனவுங்‌ கூறினார்‌. திருமூல நாயனாரோ, 
ழே சிவஞான சுவாமிகளால்‌ மறுக்கப்பட்ட அத்துவித பக்கமே சரியென வேதாந்த 
தத்துவமசி வாக்கியத்தினால்‌ விளக்கினார்‌. இதனால்‌ இருவரும்‌ நேர்‌ விரோதிகளெ 
னத்‌ தெரிகிறது. இவர்‌ சிவஞான சுவாமிகள்‌ பக்கலில்‌ சேர்ந்து துவித மதமே 
சரியெனக்‌ கொள்ளுகின்றாரா? திருமூல நாயனார்‌ பக்கலில்‌ சேர்ந்து அத்துவிதமே. 
சரியெனக்‌ கொள்ளுகின்றாரா? முன்‌ சொன்னவர்‌ பக்களில்‌ சேர்ந்தால்‌ திரு மூல 
நாயனாரை அத்துவிதியெனத்‌ தள்ளி யெமது பக்கலில்‌ அவரைச்‌ சேர்த்து விடவேண்‌ 
டும்‌; பின்‌ சொன்னவர்‌ பக்கலில்‌ சேர்ந்தால்‌ சிவஞானசுவாமிகளைத்‌ துவிதியெனத்‌ 
தள்ளி, இவர்‌ அத்துவிதியாக வேண்டும்‌. இவர்‌ அத்துவிதி யாகுங்கால்‌ இவருக்கும்‌ 
நமக்கும்‌ வழக்கில்லை. வழக்கில்லாமற்‌ போகவே திருமூலரும்‌, இவரும்‌, நாமும்‌ 
அத்துவிதிக ளாகின்றோம்‌. 


விட்டுவிடாத லக்கணை அத்துவித பக்க மென்பதற்குப்‌ பிரமாணத்தையும்‌, 
அதை இவரது மதஸ்தரான சிவஞானசுவாமிகளிகழ்ந்தாரென்பதற்கு அவரது 
வாக்கியத்தையும்‌ அவ்வா றிழகப்பட்டவிட்டு விடாதலக்கணையினையே திருமூலர்‌ 
கூறினாரென்பதற்கு அவரது செய்யுளையும்‌ காட்டி விட்டோமே. இன்னும்‌ நமது 


த 














திருமந்திர விசாரணை 


ஐயர்க்கு ஐயமேன்‌? இனியேனும்‌ திருமூல நாயனாரையும்‌ திருமந்திரத்தையும்‌ 
அத்துவிதிகட்கு ஒப்பி வித்து விடலாமே. இப்போது யாருடைய சொத்துத்‌ 
திருமந்திரம்‌? அது எவரிடத்‌ திருக்க வேண்டுவது? அதைத்‌ திருடியவர்‌ யாவர்‌? 
அதினும்‌ இலக்‌ கறியாது திருடிய திருடர்‌ எவர்‌? அயலாருடைய சொத்தைத்‌ திருடிக்‌ 
கொண்டு “அதைக்‌ கொடுக்கமாட்டோம்‌, அது உம்முடைய சொத்தன்று, எம்முடைய 
சொத்தே" என்று சொல்பவர்‌ இவரா? அத்துவிதிகளர்‌? ஐயரவர்கள்‌ பக்ஷபாதத்தை 
விட்டு நடுநிலையாய்‌ நின்று உண்மையை யுரைத்து, சொத்துடையார்க்குச்‌ 
சொத்தையொப்பிவித்து, நீதிமானெனப்‌ பெயரெடுத்துக்‌ கொள்வாராக. 


உபநிஷத்துகளும்‌ திருமந்திரமும்‌ ஒரேபொருள்‌. 


"சுகரகசியம்‌. சர்வசார முதலிய ஏகான்‌ வாதோபநிடதங்களிலே தூலப்‌ 
பிரகிருதி ராசச சாத்துவிக குணப்பாலராய்த்‌ துவம்‌ பத தற்‌ பதங்களினால்‌ 
உரைக்கப்படும்‌ காராண காரி யோபாதியராம்‌ சீவேசு வரரை யொழித்துக்‌ கடந்து அசி 
யென்னும்‌ பதத்தால்‌ ஒருமையும்‌ அறியப்படும்‌ பிரத்தியக்ஷப்‌ பிரகாசித ஆன்மாவே 
பிரமமெனப்படும்‌.” 


என்று கூறினார்‌. 


காரியோபாதியான சீவனும்‌, காரணோபதியான ஈசனும்‌ கடந்த விடத்துள்ளது 
பிரமம்‌; அப்பிரமத்திற்கே சிவ மென்றும்‌, ஆன்மா வென்றும்‌ பேர்‌. அதையே 
சுகரகசியம்‌ சர்வசார முதலிய வேதோபநிஷத்துக்கள்‌ கூறுகின்றன. 


திருமந்திரம்‌ காரியகாரனோபாதி. 


செற்றிடுஞ்சீவவுபாதித்திரனேமும்‌ 

பற்றும்பரோபாதியேமும்பகருரை 

யுற்றிடுங்காரியகாரணத்தோடற 

வற்றிட வீச்சிவமாகுமணுவனே (1) 


ஆறுாறுகாரியோபாதியகன்றிட்டு 

வேறாயநனவமிகுத்ததகளாநனா 

வாறாறகன்ற சுழுத்தியதிலெயதாப்‌ 

பேறாநிலத்துயிர்தொம்பதம்பேசிலே. (2) 


காரியமேழறிற்கலக்குங்கடும்பசு 

காரணமேழிற்கலக்கும்பரசிவன்‌ 

காரியகாரணங்கற்பமனைசொற்பத ப்‌ 

பாரறும்பாழில்பராப்தத்தானே. (3) 














திருமந்திர விசாரணை 
டெ முத்துரியம்‌. 
அறிவாயசத்தென்னுமாறாறகன்று 
செறிவாயமாயை சிதைத்தருளாலே 
பிறியாத பேரருளாயிடும்‌ பெற்றி 
நறெறியானவன்பர்நிலையறிந்தாரே. (6) 
ஷே பாலக்ஷணம்‌. 


பொய்ம்மைச்சகமுண்ட போதவெறும்பாழில்‌ 


செம்மைச்சிவமேருசேர்கொடியாகுமே. (4) 
ழே பராவத்தை. 
ஆயும்பொய்மாயையகம்புறமாமய்றிற்கும்‌. (8) 


தயைந்து மீட்டுப்பகுதியுமாயையும்‌ 
பொய்கண்ட மாமாயைதானும்‌. (26) 


இச்செய்யுள்கள்‌ ஜே உபநிஷத்துக்கட்கொத்துப்‌ பேசியதோடு ஷே காரிய 
காரண உபாதிகள்‌ கற்பனை யென்றும்‌, முப்பத்தாறு தத்துவங்களான உலகும்‌ 
மாயையும்‌ பொய்யென்றும்‌ கூறுகின்றன. வேதோபநிஷத்துகளுக்குப்‌ பாஹியரான 
ஐயர்‌, உபநிஷத்துகளைத்‌ தூஷிக்கப்‌ போய்‌, உபநிஷத்துகளை யாதாரமாய்க்‌ கொண்டு 
பேச வந்த (தமது சொந்த நூலென மனப்பாலருந்தும்‌) திருமந்திரத்தையும்‌ தூஷித்த 
வரானார்‌. 


திருமந்திரம்‌ உபசாந்தம்‌. 


காறியமேமும்கரந்திடுமாயையுள்‌ 

காரணமேழுங்கரக்குங்கடுவெளி 

காரியகாரணவாசனைப்புற்றறுப்‌ 

பாரணவும்முப்சாந்தப்பரிசிகதே. (2) 


இச்செய்யுளில்‌ காரிய காரணங்கள்‌ வாதனையென்றும்‌, அது பற்றற வேண்டு 
மென்றும்‌, பற்றற்ற நிலையே உபசாந்த நிலை யென்றும்‌ கூறி யிருப்பதையும்‌, 
காரிய காரணோபாதி' யில்‌ கண்ட வாறு காரியகாரண உபாதிகளான பசு ஈசன்‌ 
இவை கற்பனை யென்று பேசியிருப்பதையும்‌ சற்றுக்‌ கவனிப்பாராயின்‌, உபநிஷத்‌ 
எவ்வளவு பாஹியமோ, அவ்வளவு பாஹியம்‌ திருமந்திரமு மெனக்கருதி, தீயின்‌ 
கண்‌ ஈயைப்‌ போலத்‌ திருமந்திரத்தின்கண்‌ ஜய ரணுகா ரென்பதற்கையமின்று. 














திருமந்திர விசாரணை 
உபநிஷத்துகளை யிகழ்ந்து தப்புவமை கூறினமை. 


ஈண்டுப்‌ பிரமம்‌ என்றது சென்னை ஆரியனார்‌ கருத்துற நின்ற ஏகான்ம 
வாதோபநிடதங்களிலே அசி யென்னும்‌ பதத்தாற்‌ சுட்டப்‌ படுவதும்‌, திருமூல 
நாயனாரால்‌ துவம்பதத்தினாலே சுட்டப்படுவது மாகிய பிரம மெனப்படுஞ்‌ 
சீவான்மாவினது வியாப்தியினும்‌ மேலாய்‌ வியாபக முற்ற காரண விசுவப்திப்‌ 
பரையையே யாமென்க. பிருதிவி வியாபகம்‌, ஆகாயம்‌ வியாப்பியம்‌ என்று ஒருவன்‌ 
சொல்லக்‌ கேட்ட மற்றவன்‌ வியாபகம்‌ என்னும்‌ பதம்‌ சமமாய்ப்‌ பிருதிவி ஆகாயம்‌ 
என்னும்‌ ஈரிடத்தும்‌ சேர்க்கப்பட்‌ டிருத்தலறிந்து, ஆகாய வியாபகத்தையும்‌ பிருதிவி 
வியாபகத்தையும்‌ பொருளினால்‌ சமத்துவமுடைய தென்றேனும்‌ ஆகாயத்தினும்‌ 
பிருதிவி வியாபகமுடைய தென்றேனும்‌ கொள்ளாது பிருதிவி வியாபகத்தினும்‌ 
ஆகாய வியாபகத்தையே தலைமை படைத்த வியாபகமாமெனக்‌ கொண்டு 
கருதினாற்‌ போல, தன்னை மறைத்தது' பரத்தை மறைத்தது என்னும்‌ திருமூலர்‌ 
திருமந்திர மொழியைக்‌ கேட்ட போதும்‌ கண்டபோதும்‌ தனக்கும்‌ (சீவப்‌ பிரமத்துக்‌ 
கும்‌) பரத்துக்கும்‌ (பரைக்கும்‌ சமமாக இசைக்கப்பட்டமை அறிந்து தானாகிய 
பிரமத்தையும்‌ (ஆன்மாவையும்‌) அதற்கு மேலாய்‌ நின்ற பரையையும்‌ சமப்டுத்திச்‌ 
சாஸ்திர விரோதமுறப்‌ பரம்‌ என்றது தமது பிரமத்தை உணர்த்தியதாயென்று” 


என மற்றொரு விஷயந்தொடுத்தார்‌. 


ஆரியனார்‌ கருத்தும்‌ நின்றனவாகிய நுற்றெட்டு உபநிஷத்துகளும்‌ ஏகான்ம 
உபநிஷத்துகளேயாட்‌. ஏகான்ம உபநிஷத்தென்று சொல்லிக்‌ கொள்வது வைதிகர்க்‌ 
குப்‌ பெருமையிலும்‌ பெருமை! மிகப்‌ பெருமை! வேத பாஹியர்களான 
அவைதிகர்களுக்கோ அது சிறுமையிலுஞ்‌ சிறுமை! மிகச்சிறுமை!! ஆன்மாவென்பது 
பிரமம்‌, அல்லது சிவம்‌, அல்லது கடவுளுக்குப்‌ பெயராக வேதாதிகள்‌ சொல்வதாலும்‌, 
அப்படிப்பட்ட கடவுள்‌ ஒன்றே யாதலாலும்‌, அக்கடவுளை யொன்றெனச்‌ சொல்லு 
மாறு ஏகான்மாவென்று சொல்வது வேத முதலிய பதினான்கு வித்தைகட்குஞ்‌ 
சம்மதமானதினாலும்‌ அதை வாதிக்கும்‌ உபநிஷத்துகள்‌ ஏகாத்துமவாத உபநிஷத்து 
களேயாம்‌. 


இதை யங்கீகரிக்காத வேதப்‌ புறச்‌ சமய அவைதிக பாஷாண்டிகள்‌, தமது 
பாஷாண்டத்‌ தன்மைக்‌ கொப்பு, பிரமத்துக்கு ஆன்ம பதத்தை யுபயோகிக்க அஞ்சி, 
ஜீவான்மாவுக்கே உபயோகிக்கின்றார்கள்‌. இதோடூ இவ்வாறு வேதாந்திகள்‌ சொல்ல 
வில்லையென அவர்களைத்‌ தூஷிக்கவும்‌ போகின்றார்கள்‌. துவம்பத தற்பத வாக்கிய 
ங்களான ஜீவேசர்க்கு மேல்பட்டிருக்கின்றதும்‌, காரணகாரிய ரகிதமானதும்‌, சத்து 
சித்து ஆநந்த நித்திய பரிபூரணமானதும்‌, நிச்சல நிர்விகார நிராதார நிஷ்கள 
நிர்க்குண நிர்த்தொந்த நிர்விசேஷ முதலிய அதீத இலக்கண முள்ளதுமான 
பொருளுக்கு ஆன்மாவென உபநிஷத்துக ளெல்லாம்‌ சொல்ல, அப்பொருளைக்‌ 
கிஞ்சிஞ்ஞத்துவமும்‌, ஜநந மரணத்துவமும்‌, அஞ்ஞானத்துவமும்‌, அநித்தியத்துவ 
மும்‌, பந்தத்துவமும்‌ இன்னு மிவ்வித இழி குண முள்ள ஜீவஜெனன இவ்வையர்‌ 
சொல்வது தகுதியாமா? இவ்விதத்‌ தகுதியின்மையைக்‌ காட்டித்‌ தானா அத்துவிதத்‌ 


து 














திருமந்திர விசாரணை 





தை வென்று துவிதக்‌ கொடி போட வேண்டும்‌! யதார்த்த அருத்தத்தைச்‌ சொல்லி 
அத்துவீதத்தை வெல்ல ஜஐயராலாகாதோ! இதைப்பற்றி ஒரு நூலா? இரு நூலா? முந்‌ 
நூலா? எத்தனை நூல்களால்‌ இம்மதஸ்தரது மாறுபாட்டினைக்‌ கண்ணாடிபோல்‌ 
விளக்கிக்‌ காட்டி ஷே விஷயம்‌ மறுக்கப்பட்டது? அதற்கு ஏதும்‌ பதில்‌ கூறாது எத்த 
னையோ நாளாய்க்‌ கேட்டுக்‌ கேட்டுப்‌ பதில்‌ பெற்ற பூர்வபக்ஷதோல்வி விஷயத்தை 
யிப்போதுங்‌ கேட்பது வெற்றியாமா? இது விஷயமாகப்‌ பூர்வ பக்ஷிகட்கே நாண 
மில்லாவிடில்‌ யாம்‌ செய்வ தென்ன விருக்கின்றது! 


இவரது ஜை வாக்கியத்தில்‌ சீவான்மா வியாப்தி யென்றும்‌ அதைவிட 
மேலாய விசுவபதி பரை வியாபக மென்றுங்‌ கூறி, சீவான்மாவுக்குப்‌ பிருதிவி 
னையும்‌, விசுவபதி பரைக்கு ஆகாயத்தினையு முவமானமாகக்‌ கூறினாரன்றா? 
இவ்வுவழானங்‌ கூறுவோர்‌ அத்வைதிகளே யன்றி இவர்மதத்தின ரன்று. இவரது சிவ 
ஞான சுவாமிகள்‌ சிவஞானபோதச்‌ சிற்றுரையில்‌ ஜீவான்மாவைப்‌ பற்றிப்‌ 
பேசுங்கால்‌ 


“முதல்வன்‌ போல்‌ ஐந்தொழிற்கும்‌ வினைமுதலாம்‌ உரிமையின்றிச்‌ சிவானு 
பவ மொன்றினுக்கே யுரித்தாயவாறும்‌, சமவியாபக மாயினும்‌ முதல்வனை 
நோக்கத்‌ தூலவறிவாகலான்‌”. 


என்று கூறி யிருப்பதே போதிய தாம்‌. இதனால்‌ சிவனைப்‌ போலச்‌ 
சீவான்மாவும்‌ சமவியாபக மாகின்றது. இவர்‌ பரமென்ற சொல்லுக்குப்‌ பரையெனப்‌ 
பொருள்‌ கொள்ளினும்‌ அது சிவத்தின்‌ குணமாகலின்‌ சிவ வியாபகமே பரை வியாப 
கமாம்‌; குணகுணி யேற்றக்‌ குறை வல்லாமையானென்க. ஜே சிவஞான 
சுவாமிகளின்‌ வாக்குப்படிச்‌ சீவான்மாவும்‌ சிவத்துக்குச்‌ சமானமான வியாபகமே 
யாம்‌. இங்ஙனமாகச்‌ சிவத்துக்கு ஆகாயமும்‌, ஜீவான்மாவுக்குப்‌ பிருதிவியுமாகத்‌ 
தப்புவமானங்‌ கூறுகின்றார்‌. எவ்வாற்றானும்‌ வியாபகங்‌ கூறாது 


திருமந்திரம்‌ சீவன்‌. 


மேவியசீவன்வடி வதுசொல்லிடில்‌ 

கோவின்மயிரொன்றுநாறுடன்கூறிட்டு 

மேவிய௯றுதுவாயிரமாயினால்‌ 

ஆவியின்க்றுநூறாயிரத்தொன்றேெ. (1) 


இச்‌ செய்யுளின்‌ பிரகாரம்‌ ஜீவான்மாவை அணு வென்று கூறும்‌ திருமூல 
நாயனார்‌ மதத்திற்கு விரோதமாக, பிரமத்தைப்‌ போலச்‌ சீவான்மாவுக்கு வியாபகஞ்‌ 
சொல்லு மிப்‌ பூர்வ பக்ஷியார்‌: ஆகாய பிருதிவி உவமானங்‌ கூறுவது பொருந்துமா? 
ஆகாயம்‌ எங்கும்‌ நிறைந்த பூரணமும்‌, பிருதிவி ஏகதேச அவ்‌ வியாபக கண்டமு 
மாம்‌. இவர்‌ தம்‌ மத விரோதமாகப்‌ பேசி விட்டு உவமேயத்தின்படி மேற்படி 
உவமானத்தைக்‌ கைக்கொள்ளும்‌ அத்துவிதிகளின்‌ பேரில்‌ இல்லாக்‌ குற்றத்தைக்‌ 
கற்பித்துக்‌ கூறுதல்‌ குணமுடையார்க்கு அழகாமா? அத்து விதிகள்‌, பிரமமான 
ஆன்மாவைப்‌ பரிபூரண மென்றும்‌, பசுவாகிய ஜீவான்மாவை ஏகதேசமென்றுங்‌ 


5) 














திருமந்திர விசாரணை 





கூறுகின்றமையின்‌, இவர்‌ கூறுங்‌ குற்றம்‌ அத்துவிதிகளின்‌ பேரில்‌ சாராது; இவர்‌ 
பேரிலே சாருமென்க. திருமந்திரம்‌ சிவனை வியாபகமென்றும்‌ ஜீவனை யேக 
தேசமென்றும்‌ கூறுகின்றமையின்‌ அந்நூல்‌ அத்துவிதி.களுக்கே யுரியது; அதற்கு 
மாறாக கூறுவதால்‌ இவர்க்கு அது உரிமையின்றென்க. ஷே உவமானம்‌ மற்றொரு 
வகையிலும்‌ ஜயர்க்குத்‌ தீங்காய்‌ முடிவதை விளக்குலாம்‌. ஆகாயஸ்தானத்தில்‌ 
பிரமத்தை வைக்கின்றார்‌; பிருதுவி ஸ்தானத்தில்‌ ஜீவான்‌மரவை வைக்கின்றார்‌. 
ஆகாயங்‌ காரணம்‌, பிருதிவி காரியம்‌. காரண முண்மை யெனவும்‌, காரியம்‌ 
உண்மைப்‌ போலியெனவும்‌ சுருதிவாயிலாகவும்‌ யுக்தி அனுபவ வாயிலாகவும்‌ இது 
காறும்‌ பன்முறை தெரியப்படுத்தி யிருக்கிறோம்‌. அதன்‌ பிரகாரமே இதனை 
யுவமேயமாகக்‌ கொண்ட பிரமம்‌ உண்மையும்‌, சீவான்மா உண்மைப்‌ போலியுமாம்‌. 
இது இவரது துவித மதத்திற்கு விரோதமும்‌, அத்துவித மதத்திற்கு அவிரோதமு 
மாம்‌. இத்தகைய உவமானத்தை அத்துவதிகளுக்கே யெடுத்துக்‌ காட்ட வரல்‌, அடிக்க 
வருவோனுக்கு ஆளுதவி செய்யததற்கினமா மென்க. 


சைவ பாஷியக்கார ரான நீலகண்டாசாரியர்‌ ஜீவான்‌மாவை வியாபகமென்று 
சொல்வ தில்லை; அணு வென்கிறார்‌. இவர்‌ மதமோ வியாப்க மென்று சொல்லு 
கிறது; அதினும்‌ பிரமத்தைப்‌ போல வியாபக மென்று சொல்லுகிறது. ஜீவான்‌மாவை 
வியாபக மென்று சொல்பவர்‌ சைவ ரல்லாத நையாயிகரும்‌, காங்கியரு மாம்‌. 
அதனால்‌ இவர்‌ சைவ பாஷியக்‌ காரருக்கு விரோதி யாய்ச்‌ சாங்கிய நையாயிக 
மதஸ்தரு ளொருவராய்‌ அசைவ ராகின்றார்‌. ஷே சர்வசார முதலிய சகல உபநிஷத்‌ 
துகளும்‌ சீவான்மாவை வியாபக மென்று சொல்லவில்லை. ஜீவேசுவரர்க்கு வேறான 
பிரமத்தை அல்லது அதற்கு மற்றொரு பெயரான சிவத்தை அல்லது அதற்கு 
மற்றொரு பெயரான ஆன்மாவை வியாபகமென்று சொல்லுகிறது. ஆகலின்‌ ஒரு 
வகைப்‌ பட்ட சித்தாந்திகளா யுள்ள நையாயிகர்‌, சாங்கியர்‌, மாயாவாத துவித 
தாந்திரிக சைவ ராகிய இவர்‌ மூவரும்‌ ழே உப நிஷத்பாஹியர்களாம்‌. 
இங்ஙனமாகச்‌ சாங்கியமத விரோதமான சர்வ சாராதயுப நிஷத்துகளைச்‌ சாங்கிய 
மாதி யுபநிஷத்துக ளென்று சொல்வது நியாய மாமோ! ஜீவான்மாவைச்‌ சிவனைப்‌ 
போல்‌ வியாபக மென்று கூறும்‌ உபநிஷத்துக்கள்‌ ஒன்றும்‌ இல்லாமையால்‌ 
அவ்வாறு கூறும்‌ இவர்‌ மதமும்‌, சாங்கிய மதமும்‌, நையாயிக மதமும்‌ அநாதர 
ணய மதங்களா மென்க. உபநிஷத்‌ முதலிய எவ்வித வைதிக நூல்களுக்குங்‌ கட்டுப்‌ 
படாத இவ்வையர்‌: அவற்றினுக்குக்‌ கட்டுப்பட்டுப்‌ பேசும்‌ திரு மந்திரத்தைத்‌ தம்‌ 
நூலெனக்‌ கொள்வது நகைப்பிற்‌ கிடமாம்‌! ஷே உவமான உவமேயங்களைப்‌ பற்றிச்‌ 
'சங்கராசாரியர்‌ அவதார மகிமை 'சித்தாந்திகளு மேகாத்தும வாதிகளே 'அத்துவித 
தூஷண பரிகாரம்‌' 'அத்துவித உண்மை 'அவைதிக சைவசண்ட மாருதம்‌' முதலிய 
நூல்கள்‌ வெகு விரிவாய்ப்‌ பேசியிருக்கின்றமையான்‌ இவ்விடத்தில்‌ அதிகம்‌ பேசாது 
விட்டனமென்‌ றறிக. 


திரு மந்திரத்தில்‌ தன்னை மறைத்த தென்பதற்கு மகாகாசத்தினோர்‌ பாகமான 
கடாகாசத்தை யுவமானமாகக்‌ கொண்ட கூடஸ்தனையும்‌, பரத்தை மறைத்த 
தென்பதற்கு மகாகாசத்தை யுவமானமாகக்‌ கொண்ட பிரமத்தையும்‌ பொரு ளாகக்‌ 
கொண்டால்‌, சகல வேத ஸ்மிருதி புராண இதிகாசாதிகளும்‌, திருமந்திரமும்‌ ஒரு 
பொருள்‌ கொண்டு முடிவனவாமென விளங்கும்‌. இவ்விஷயம்‌ 'பேதவாத 


ட 














திருமந்திர விசாரணை 


திரஸ்காரம்‌' 30, 21, 22 ம்‌ பக்கங்களிலும்‌ காண்க. ஐயர்‌ வேத பாஹிய அவைதிகத்‌ 
தன்மையால்‌ பொருள்‌ கொள்ளத்‌ தெரியாது மயங்குகின்றார்‌. ஜன்மாந்திரத்தில்‌ வேத 
சாஸ்திராதிகளைத்‌ தூஷித்த தீய கருமத்தினால்‌ எத்தனை முறை எத்தனை 
நூல்களின்‌ வாயிலாக எத்தனை வகையாய்ச்‌ சொல்லினும்‌ புத்தியில்‌ 
படுகிறதில்லை. அதற்காக அறிஞர்‌ அனுதாபப்படுவ தல்லது மற்றப்படிச்‌ செய்வ 
தியாதுளது! 


எல்லாத்‌ தத்துவங்களுடைய முடிவும்‌ அத்துவிதமே. 
இனிவரும்‌ ஜயர்‌ வாக்கியத்தைக்‌ கவனிப்பாம்‌: - 


"இந்தச்‌ சீவ பர சிவங்களுக்குச்‌ சத கீதை சொல்லிய வாறு வேதாந்தியாரு 
டைய ஞானேந்திரியமைந்து, கன்மேந்திரியமைந்து, சப்தாதி யைந்து, பூதாதி யைந்து, 
வாயுப்‌ பத்து, அந்தக்‌ கரண நான்கு, அவித்தை ஒன்று, சீவ னொன்றுமாகச்‌ சேர்ந்து 
முப்பத்தாறாக விரிக்கப்‌ பட்டும்‌ தூலப்‌ பிரகிருதி ஆன்மதத்துவ மிருபத்து நான்கின்‌ 
பாற்‌ படாது, அதினின்‌ உயர்ந்த வித்தியாதத்துவ மேழினு முயர்ந்த சிவதத்துவ 
மைந்தின்‌ அதீதத்திலே ஐக்கியம்‌ பேசப்படுவனவா மென்றும்‌, இவைகளுக்குச்‌ 
சாக்கிர சர்க்கிர முதல்‌ சிவதரிசன மீறாம்‌ பராவஸ்தை திருமூலநாயனாரால்‌ 
சிவாகமத்தினின்று வேறு படாது உரைக்கப்பட்டதா மென்றும்‌, இருபத்‌ தைந்தாந்‌ 
தத்துவமாகிய காரணப்‌ பகுதியையும்‌ (பிரகிருதியையும்‌,, காரண அசுத்தமாயையும்‌ 
(மாயையையும்‌,) காரண சுத்த மாயையையும்‌ மாமாயையையும்‌) ஆன்மாவாகிய 
புருஷன்‌ யோக மார்க்கத்தில்‌ கண்டூ நீங்கிப்‌ பஞ்ச மலங்களையும்‌ எய்து அறுக்கு 
மாறு, எல்லாமாயும்‌ அல்லவாயுமாய்‌ உய்யச்செய்யும்‌ உன்‌ மனை பற்றிய சாக்கிர 
சாக்கிரமுதற்‌ சிவதரிசன மீறாகிய பத்து அவஸ்தையாம்‌ பராவஸ்தா நிராலம்பத்தி 
னால்‌ சாயுச்சிய மடைதல்‌ சுத்தமாம்‌ என்ற கருத்தினாலே திருமூல நாயனார்‌, 


தயைந்துமட்டுப்பகுதியுமாயையும்‌ 
பொய்கண்ட மாமாயைதானும்புமுடன்கணஸ்‌ 
டெய்யும்படியாயெவற்றுமாயண்றாகி 
யய்யும்பராவத்தையுள்ளுறல்சுத்தமே. 


என்றும்‌, உயிரும்‌ (அருளாம்‌) பரமும்‌, நேயமும்‌ உபாதியெல்லாம்‌ ஒழிய 
வொன்றாய்‌ அதர்‌ வசிகை முடிபு கொண்டு மருவும்‌ என்ற கருத்தினால்‌ பராவஸ்தை 
இறுதி இருபத்‌ தேழாம்‌ செய்யுளால்‌, 


நின்றானருஞ்ம்பரமுமுன்னேயமு. 
மொன்றாய்மருவுமுகுவுமுபாதியுஞ்‌ 
சென்றானெனைவிடுத்தாங்கிற்செல்லாமையு 
நன்றானஞானச்தினாசதுப்பிராணனே. 














திருமந்திர விசாரணை 


என்றருளினார்‌. மேலே கூறியவாற்றால்‌ தமது தத்துவங்களுட்‌ பேசப்படாது 
மேலாம்‌ பாசுபதப்‌ பிரசாத யோக மார்க்கத்துப்‌ பராவஸ்தையிற்‌ பரையையற்றுப்‌ 
பரமென்று கூப்பட்ட பதச்‌ செய்யுளில்‌ மரத்தை மறைத்தது என்பது தமது 
'பொன்னை மறைத்தது என்பது போலிருக்கக்‌ கண்டு, இலக்‌ கறியாது திருடப்‌ பட்ட 
நமது திருமந்திரச்‌ செய்யுட்‌ சொத்தை அத்திரு மூலர்‌ பிரமாணச்‌ சாட்சியச்‌ 
செய்யுள்கள்‌ வாயிலாக நம்‌ பக்கமுறப்‌ பொருள்‌ செய்து மீட்டுக்‌ கொண்டேம்‌" 


என்றார்‌. 


சூத கீதை யானது ஞானேந்திரியம்‌ ஜந்து, கன்‌ மேந்திரியம்‌ ஜந்து, சாத்தாதி 
ஜந்து, பூதாதி யைந்து, வாயுப்‌ பத்து, அந்தக்‌ கரணம்‌ நான்கு, அவித்தை ஒன்று, 
ஜீவனொன்று ஆக முப்பத்தாறாகத்‌ தத்துவத்தைக்‌ கூறிற்று; அதன்‌ மேல்‌ 
சிவனையுஞ்‌ சொல்லிற்று. இதை வேதாந்தியாருடைய தத்துவ மென்று கூறினார்‌ 
ஐயர்‌. இவ்வேதாந்த தத்துவத்தைச்‌ சத சங்கிதை கூறினதால்‌ அது இவர்க்குடடம்பா 
டன்‌ றென்ப தாயிற்று. இதற்கு மேல்‌ ஆகம தத்துவத்தைச்‌ சொல்லி, அது வேதாந்த 
தத்துவத்திற்கு மேற்பட்டதென்று கூறுகின்றார்‌. அத்தத்துவமாவன: - பூதம்‌ ஐந்து, 
ஞானேந்திரியம்‌ ஐந்து, தன்மாத்திரை ஐந்து, கன்மேந்திரியம்‌ ஐந்து, அந்தக்‌ கரணம்‌ 
நான்கு ஆக விருபத்து நான்கும்‌ ஆன்ம தத்துவங்கள்‌: காலம்‌, நியதி, கலை, வித்தை, 
ராகம்‌, புருடன்‌, மாயை ஆக எழும்‌ வித்தியா தத்துவங்கள்‌; சுத்த வித்தை, ஈசுரம்‌, 
சாதாக்கியம்‌, சத்தி, சிவம்‌ ஆக ஐந்தும்‌ சிவ தத்துவங்கள்‌. ஆக இம்‌ முப்பத்தாறு 
தத்துவங்களுக்குமேல்‌ அதீத சிவம்‌ இவ்விருவகைப்‌ பட்ட தத்துவங்களிலும்‌ இவ்வா 
தத்திற்‌ கத்தியாவ சியகமான பரமாத்துமா ஜீவாத்துமாக்கள்‌ வந்து விட்டன. முன்‌ 
சொன்னது வைதிகம்‌, பின்‌ சொன்னது தாந்திரிகம்‌. அநாவசியகமான சில தத்துவங்‌ 
கள்‌ ஏற்றக்‌ குறைச்சலாயிருத்தலால்‌ பயனேது மில்லை. வேதமும்‌ ஒரு இடத்தில்‌ 
தத்துவத்தைச்‌ சுருக்கியும்‌, ஒரு இடத்தில்‌ விரித்தும்‌ கூறுகின்றது. வராகோபநிஷத்து 
முதலத்தியாயத்தில்‌ 


"சிலவாதிகள்‌ தத்துவம்‌ இருபத்து நான்‌ கென்றும்‌, சிலர்‌ முப்பத்தாறு என்றும்‌, 
பின்னுஞ்‌ சிலர்‌ தொண்ணூற்றா றென்றும்‌ சொல்லுகிறார்கள்‌.” 


என்று கூறி யிருக்கிறது. ஐயர்‌, பயன்‌ படும்‌ ரச மான வார்த்தையைப்‌ பற்றிப்‌ 
பேசாது பயனில்லா ரச மற்ற சொல்லைக்‌ கட்டிக்‌ கொண்டு மல்லாடுகின்றார்‌. பய 
னுள்ளதில்‌ இவரது வாதத்திற்குப்‌ பலனில்லாது போகவே, பயனற்றதில்‌ நுழைந்து 
நீரின்றிச்‌ சந்தனம்‌ அரைப்பதுபோல்‌ பேசி விழலராகின்றார்‌. துவிதிகளின்‌ கொள்கை 
இரு பொருள்‌ உண்மையா யுண்‌ டென்பது, அத்துவிதிகளின்‌ கொள்கை ஒருபொருளே 
உண்மையா யுண்டென்பது. மற்ற ஏற்றக்‌ குறைச்சலான தத்துவங்கள்‌. இவ்வாதத்தி 
ற்கு அநாவசியகம்‌. இவரது ஷே வாக்கியத்தில்‌ சூதசங்கிதை தத்துவத்தினும்‌ 
(சிவாகமத்திற்‌ கூறப்படும்‌) வித்தியா தத்துவம்‌ மேலென்றும்‌ அதன்‌ மேல்‌ சிவ 
தத்துவ மென்றுங்‌ கூறுகின்றார்‌. வேதாந்த தத்துவத்தினும்‌ தாந்திரிக தத்துவ 
மேழிலனற்குக்‌ காரணம்‌ இவ ரிட முள்ள வேதத்‌ துவேஷமேயன்றி வேறொன்று 
மின்று. டே சூத சங்கிதை பரம விஞ்ஞான முரைத்த அத்தியாயத்திற்‌ கூறிய 














திருமந்திர விசாரணை 


"முன்னுமவித்தையாற்பசுபேதமு.ம்மொயப்வவியமாயையாலி்‌ 
பன்னுபரதத்துவபேதமுங்கற்பிக்கப்பட்டது (6) 


இச்செய்யுளையும்‌, ழே வராகோபநிஷத்தின்‌ தொண்ணூற்றாறு தத்துவங்க 
ளையும்‌ வைத்துப்‌ பார்த்தால்‌ வேதத்‌ துவேஷ மிவரை விட்டொழியும்‌. வேத தத்துவ 
த்திற்கு மாறாக எங்கேனும்‌ கூறுமானால்‌ அது பிரமாண மன்று, பிரமாணமாகச்‌ 
சொல்ல வேண்டூ மாயின்‌ அதை வைதிகத்தி லடக்கி, “இது வைதிக விரோத மன்று” 
என்று சொல்ல வேண்டும்‌. அதை விட்டு வைதிகத்துக்கு மேற்பட்டது தாந்திரிக 
தத்துவ மென்றும்‌, அதனால்‌ வேதத்தினும்‌ தாந்திரிகம்‌ மேற்பட்ட தென்றும்‌ 
சொல்வது வேத விரோதிகள்‌ கூற்று. விரலுக்குத்‌ தக்கபடி மோதிரஞ்‌ செய்வதை 
விட்டு, மோதிரத்துக்குத்தக்கவாறு விரலைச்‌ சீவுவான்‌ போன்று 


இவர்‌ ஏற்பட்டனர்‌. இதனால்‌ இவ்வையரது வைதிகத்‌ தன்மை கண்ணாடி 
போல்‌ துவக்கமாய்ப்‌ பிரகாசிக்கின்றமை காண்க. திருமூலர்‌ எத்தனை தத்துவஞ்‌ 
செர்ல்லினும்‌. 


சூதசங்கிதை சூத கீதை பரமவிஞ்ஞானம்‌. 


சச்சிதானந்தரூபனாயுந்தாமரையோன்செய்து 

மவைச்சபல்லுலகங்கட்கும்‌ வயங்குறுகருத்தாவாயு 

நச்சியபசுபாசங்கட மக்குஹோோயுநா 
மச்சமேயடைந்துறிற்போன்பரசிவனொருவனோரர்யின்‌. (2) 


வான்முதற்பு தங்களைந்துமற்றவற்றின்குணமைந்தும்‌ 
ஞானவிந்திரியமைந்துநவில்கன்மேற்திரியமைந்தும்‌ 
பான்மையறுவாயுவொருபத்துமனாதிகணான்கு 
மானவிலவைகட்குக்குரணைமானவவித்தையொன்றும்‌. (3) 


ஆனவிம்முப்பானைந்தற்கப்பாற்பட்டவன்பசுவே 
யீனயமிலாப்பரசிவசிப்பசுவினுக்குவேறோனோன்‌ 
மானமிலாப்பசுக்களுக்குமருவியுளதனாதியே. 
தானமெனவஞ்ஞான்ஞ்சமுசாரபீசமதே. (4) 


கருளொளியாற்கழிவதுபோற்கதிர்த்தசிவஞானத்தான்‌ 
மகுஞ்றுஞானங்கழியுமற்றந்தவஞ்ஞான 
மிருளவித்தைமாயையெனவிீமுருவமாயிரகுக்குந்‌ 
தெருள்படைத்துமேலாயதிறத்துறறின்றீரவற்றுள்‌. (5) 


முன்னுமவித்தையாற்பசுபோதமுமொய்வயமாமையால்‌ 
பன்னுபரதத்துவபேதமுங்கற்பிக்கப்பட்டதுவான்‌ 
மன்னுதேகேந்திரியாதிவாசனாபேதத்தாலே 
பின்னுபேதமாமவித்தைபேசுபசுபேதத்திற்கும்‌. (6) 














திருமந்திர விசாரணை 





இச்செய்யுள்கள்‌ சகல தத்துவங்களும்‌ கற்பனை யென்றும்‌ சிவ னொருவனே 
யுண்மையென்றுங்‌ கூறியவாறு 


திருமந்திரம்‌ காரியகாரணோபாதி 


காரியமேழிற்கலக்குங்கடும்பசு. 

காரணமேழிற்கலக்கும்‌ பரசிவன்‌ 

காரியகாரணங்கற்பமனைசொற்பத ப்‌ 

பாரறும்பாழில்பராபரத்தானே. (5) 


டெ முத்துரியம்‌. 
அறிவாயசத்தென்னுமாறாறகன்று 

செறிவாயமாயைசிதைத்தருளாலே 

பிறியாத பேரமுளாயிடும்பெற்றி 

நறெறியானவன்பர்நிலையறிர்தாரே. (6) 


ஷே பாலக்ஷணம்‌. 


பொய்ம்மைச்சகமுண்ட போதவெறும்பாழில்‌. (4) 
ஷே பராவத்தை. 

ஆயும்‌ பொய்மாயையகம்‌ புறமாய்றிற்கும்‌. (7) 

பொய்க்‌ மாம. (26) 


ஷை சம்பிரதாயம்‌. 
நானென நீயெனவேறில்லை. (11) 
ஷே நின்மலாவத்தை 
தானேசிவமான்‌ தன்மைதலைப்பட. (11) 


தன்னையறிவதறிவாம..சன்றிப்‌ 
பிரினையறிவதுபேயறிவாமே. (15) 


ஷே சிவரூபதரிசனம்‌. 


உணர்வமவனையுயிருமவனே. (2) 














திருமந்திர விசாரணை 


திருமந்திரத்தின்‌ இச்செய்யுள்களும்‌ சிவமொன்றே மெய்யென்றும்‌, மற்றச்‌ 
சீவேசமாயை உலகங்க ளெல்லாம்‌ கற்பிதமென்றுங்‌ கூறுவதாலும்‌, 


திருமந்திரம்‌ தோத்திரம்‌. 


சிவன்றான்பலயலசீவனுமாகி 
நவின்முனுலகுறுநம்பனுமாமே. (30) 


ஷை திதி. 
உடலரயுபிராயுலகமதங்கிக்‌ 
கடலாய்க்கார்முகில்நீர்பொழிவானாய்‌ 


இடையாயுலப்பிலியெங்குந்தானாகி 
யை யார்பெருவிழியண்ணல்றின்றானே. (3) 


ஷே சிவருபதரிசனம்‌. 
உணர்வமவனையுயிருமவனே. (2) 
ழே முச்சூனியம்‌ தொந்தத்தசி. 
சீவன்‌ பரசிவனாமே. (6) 
ழே பராவத்தை 
இவனும்‌ அவன்‌ வடிவாமே. (9) 
ஷை சம்பிரதாயம்‌. 
நூனெனநீயெனவேறில்லை. (11) 
இச்செய்யுள்கள்‌ உபக்கிரம்‌ உபசங்கார மிரண்டினும்‌ சிவமான வொரு 
பொருளே யுண்மைப்‌ பொருளெனச்‌ சித்தாந்தஞ்‌ செய்வதாலும்‌; வைதிக தத்துவஞ்‌ 
சொன்ன சூதசங்கிதையும்‌, ஆகம தத்துவஞ்‌ சொன்ன திருமந்திரமும்‌ ஒரே பொருள்‌ 
கொண்டு அதாவது அத்துவிதப்‌ பொருள்‌ கொண்டு முடிவதாலும்‌ திரு மூலர்‌ கருத்து 


வேதத்தின்‌ முடிபு மாத்திர மன்று, ஆகமத்தின்‌ முடிபும்‌ அத்துவித மென்றே 
தீர்மானமா மென்க. 


திரு மூலர்‌ வேதத்தின்‌ பக்கலில்‌ நின்று பேசிய விடத்தும்‌, சிவாகமத்தின்‌ 
பக்கலில்‌ நின்று பேசிய விடத்தும்‌ துவித தொம்சஞ்‌ செய்து, தமது அத்துவித 
பக்கத்தையே நிலைநிறுத்தி யிருக்கின்றாராகலின்‌, இத்தகைய அத்துவித சிரேஷ்ட 
ரைத்‌ துவிதி யெனச்‌ சொல்வது அறியாமைகினும்‌, மிகு அறியாமையாம்‌! 


EA 














திருமந்திர விசாரணை 
ஐக்கியவிசாரணை. 


ஜயர்‌ 'சிவ தத்துவமைந்தின்‌ அதீதத்திலே ஐக்கியம்‌ பேசப்படுவனவாம்‌' 
என்பதன்‌ பொருளை விளக்காது இரகசியமாகவே வைத்தனர்‌. ஐக்கிய மென்பதன்‌ 
பொருள்‌ ஒன்றாந்‌ தன்மை. 'அதீதத்திலே ஐக்கியம்‌ என்பது சிவமொன்று 
மாத்திரமிருந்து ஒன்றெனச்‌ சொல்லப்படுகிறதா? சிவமும்‌ உயிருஞ்‌ சேர்ந்து 
ஒன்றெனச்‌ சொல்லப்கிறதா? சிவ மொன்று மாத்திர மிருந்து ஒன்றென்று சொல்லப்‌ 
படுகிறதென்னின்‌, அங்ஙனமாயின்‌ சிவதத்துவத்தின்‌ அந்தர்க்கதத்தில்‌ பல வென்று 
சொல்ல வேண்டும்‌. இதனால்‌ ஒரே பொருள்‌ சிவ தத்துவத்தின்‌ அதீததத்தில்‌ 
ஒன்றென்றும்‌, அந்தர்க்கத்தில்‌ பல வென்றும்‌ சொல்லப்‌ படுதல்‌ வேண்டும்‌. 
இவ்வாறு சொல்லின்‌ இது பெரிய ஆசங்கைக்‌ கிடனாம்‌. ஒன்று பல வாகுமாயீன்‌ 
ஒன்று காரணமும்‌, பல காரியமு மாதல்‌ வேண்டும்‌. காரண காரிய மாகுங்கால்‌ 
பரிணாமத்தில்‌ அமைத்துச்‌ சொல்லலாமா? ஆரம்பத்தில்‌ அமைத்துச்‌ சொல்லலாமா? 
விவர்த்தத்தில்‌ அமைத்துச்‌ சொல்லலாமா? பரிணாமத்தில்‌ அமைத்துச்‌ சொல்லின்‌ 
இதற்குவமானம்‌ பால்‌ தயிர்‌. இதை யாராயின்‌ பால்‌ கெட்டுத்‌ தயிராதல்‌ போல 
ஒன்றாகிய சிவங்‌ கெட்டுப்‌ பலவாதல்‌ வேண்டும்‌. தயிராகுங்கால்‌ பாலில்லாது 
போதல்‌ போலப்‌ பல வாகுங்கால்‌ சிவ மில்லாதது போதல்‌ வேண்டும்‌. பலவாத 
லேனு முளதோ வென்னின்‌ பலவென்னுந்‌ தானத்தில்‌ தயிர்‌ இருப்பதால்‌ தயிர்‌ 
தயிராகவே யிராது, அதுவுங்‌ கெட்டு மற்றொன்றும்‌ அதுவும்‌ கெட்டு மற்றொன்று 
மாகி, முடிவில்‌ இன்ன நிலைமைத்தெனச்‌ சொல்ல முடியாமற்‌ போம்‌; அது போல 
உவமேயத்திலும்‌ பலவுங்‌ கெட்டு மற்றொன்றும்‌ அதுவுங்‌ கெட்டு மற்றொன்றும்‌ 
அதுவுங்‌ கெட்டு மற்றொன்று மாகி முடிவில்‌ சிவத்தின்‌ நிலைமை இன்னதெனச்‌ 
சொல்ல முடியாமற்‌ போம்‌. இதனால்‌ அநவத்தா தோடத்திற்‌ கிடனாய்க்‌ குற்றப்படு 
மென்க. இதுதான்‌ பரிணாம வாதத்தின்‌ பயன்‌. இனி ஆரம்பத்தைப்‌ பற்றி 
விசாரிப்பாம்‌. இதற்‌ குவமானம்‌ நூலாடை. இதுவுந்‌ தோஷமாய்‌ முடிகின்றது. 
யாங்ஙன மென்னின்‌ நூலைத்‌ தவிர ஆடைக்குப்‌ பொருளில்லாமை போலவும்‌, நூல்‌ 
மெய்யும்‌ ஆடை பொய்யுமாதல்‌ போலவும்‌, நூலின்கண்‌ ஆடை. சொல்மாத்திரமும்‌ 
தோற்றல்‌ மாத்திரமு மாதல்‌ போலவும்‌ ஒன்றாகிய சிவத்தைத்‌ தவிரப்‌ பலவென்பத 
ற்குப்‌ பொருளில்லையாய்‌, சிவமென்பது மெய்யும்‌ பல வென்பது பொய்யுமாய்‌, 
சிவத்தினிடத்துப்‌ பலவென்பது சொல்‌ மாத்திரமும்‌ தோற்றல்‌ மாத்திரமுமாய்‌ 
முடியும்‌. இனி விவர்த்த உவமானத்தை ஆராய்வாம்‌. இதற்‌ குவமானம்‌ கயிற்றரவு. 
கயிற்றின்‌ கண்‌ அரவு பொய்யா தல்‌ போல ஒன்றாகிய சிவத்தின்‌ கண்‌ பலவென்பது 
அதாவது சுத்த வித்தை, ஈசுவரம்‌, சாதர்க்கியம்‌, சத்தி, சிவம்‌ இவை பொய்யாம்‌. 
கயிற்றின்‌ கண்‌ அரவு தோன்றுங்‌ காலத்திலேயே அரவு எப்படிப்‌ பொய்யோ, 
அப்படியே சிவத்தின்‌ கண்‌ பலவென்பது தோன்றுங்‌ காலத்திலேயே பொய்யாம்‌. 
கயிற்றின்‌ கண்‌ அரவு முன்பின்‌ இடை ஆகிய முக்காலங்களிலும்‌ பொய்‌; 
அங்ஙனமே ஒன்றாகிய சிவத்தின்கண்‌ பல வென்ப்து முன்‌ பின்‌ இடை ஆகிய 
முக்காலத்தும்‌ பொய்யாம்‌. இனிச்‌ சிவமும்‌ உயிரும்‌ ஒன்றென்று சொல்லி 
ஒன்றெனப்படுகிற தென்னின்‌ இரண்டு பொருள்‌ இரண்டு பொரு ளாகுமே யன்றி 
ஒன்றாத லெங்குமில்லை. க்‌ என்ற. மெய்யெழுத்தும்‌, அ என்ற உயிரெழுத்தும்‌ 
சேர்ந்து, க என்ற ஒரு எழுத்தாதல்போல்‌ அதாவது உயிர்‌ மெய்யெழுத்‌ தாதல்‌ போல, 


தது 














திருமந்திர விசாரணை 


க்‌ என்ற இடத்தில்‌ ஜீவான்மாவையும்‌, அ என்ற இடத்தில்‌ சிவத்தையும்‌, க என்ற 
இடத்தில்‌ ஜக்கியத்தையும்‌ வைத்துச்‌ சொல்லப்படுகிறதென்னின்‌ இதன்‌ மறுப்புத்‌ 
“திருவள்ளுவர்‌ முதற்குறள்‌' என்னும்‌ சிறு நூலில்‌ மிகத்‌ தெளிவாய்‌ வெளி 
வந்திருக்கிறது. அதனைப்‌ பார்த்திருப்பாராகலின்‌, மறுக்கப்பட்ட அப்பூர்வ பக்கத்தி 
னைப்‌ பேசமாட்டார்‌. ஜயரென்பதாம்‌. 


'சிவ தத்துவ மைந்தின்‌ அதீதத்திலே' என்றதில்‌ பின்னும்‌ ஆக்ஷேப மில்லாது 
போக வில்லை. அதீத சிவம்‌! சிவ தத்துவம்‌ ஐந்தும்‌ சத்தா யிருக்க அதீதமா? அசத்தா 
யிருக்க அதீதமா? சதசத்தா யிருக்க அதீதமா? சத்தாயிருக்க அதீதமென்னின்‌ 
அப்போது அதீதப்பிரமம்‌ அபரிபூரண தோஷத்தைப்‌ பெறுகின்றது. அசத்தாயிருக்க 
அதீதமென்னின்‌ இவர்‌ மதத்தில்‌ யாபுஞ்‌ சத்தென்று கூறப்படுகின்றமையின்‌, ஐயர்க்கு 
அது சரிப்படாது. இவரது மதஸ்தரான சிவஞான சுவாமிகளும்‌ சிவஞான சித்தி 
முதற்‌ சூத்திரம்‌ ஆறாவது செய்யுளின்‌ உரையில்‌ “காரணங்‌ காரியம்‌ உள்‌ பொருளே 
யாய்‌” என்று கூறுகின்ற மையின்‌, அசத்‌ தென்னும்‌ சொல்‌ இவர்‌ மதத்துக்குப்‌ பொரு 
ந்தவே மாட்டாது. சதசத்‌ தென்றேனும்‌ சொல்லலாமே யெனின்‌ ஜே இரு வித 
தோஷமும்‌ வந்து ஏறும்‌. அன்றி நேர்‌ மறு தலையான இருவித விலக்கணம்‌ ஒரு 
பொருளின்‌க ணிருத்தல்‌ அமையாது. ஜே சிவஞான சுவாமிகளும்‌ கவுள 
மதவாதியை மறுக்குங்கால்‌ "மறுதலைப்பட்ட இரண்டு தன்மை ஒரு பொருட்கின்‌ 
மை யானும்‌” என்று கூறி யிருக்கின்றார்‌. ஆதலால்‌ சதசத்தென்றுங்‌ கூற லொண் 
ணாது. இதனால்‌ அதீதத்தில்‌ ஜக்கியமென்பது எவ்வாற்றானும்‌ அதாவது சிவ 
மாத்திரம்‌ ஜக்கியமென்றாலும்‌, சிவமும்‌ உயிருஞ்‌ சேர்ந்து ஜக்கிய மென்றாலும்‌ 
பொருந்தாதென இனி ஐயர்‌ அறியக்கடவர்‌. மாயாசம்பந்தமான துவிதியா யிருந்து 
'அத்தத்தில்‌ ஜக்கியம்‌' என்று சொல்வதி லிவ்வளவு தவறுக ளிருப்பதால்‌ இந்தத்‌ 
தவறை யொப்புக்கொண்டு, இனி யவ்வாறு சொல்வ தில்லையென வுறுதிமொழி 
பகர்வாராக. 


சபாபதி நாவலர்‌ கக்ஷியைத்‌ தாபிக்க வந்த ஐயர்‌, இவ்வளவு பேசியும்‌ பொய்‌ 
மெய்யை மறையாதென்றும்‌, உவமானத்தில்‌ யானை மெய்‌ யென்றும்‌, அங்ஙனமே 
உவமேயத்தில்‌ பார்முதல்‌ பூதம்‌ அல்லது மாயை மெய்யென்றும்‌ பிரஸ்தாபத்தி 
லிருக்கும்‌ திரு மந்திரத்தைக்‌ கொண்டேனும்‌, அல்லது சுருதி ஸ்மிருதி புராணேதி 
காசங்களைக்‌ கொண்டேனும்‌ தாபித்தனரில்லை. தாபிக்காமையின்‌ மெய்யைப்‌ 
பொய்‌ மறைக்கு மென்றும்‌, அதற்‌ குவமானம்‌ மரத்தை யானை மறைத்ததென்றும்‌, 
இவ்வுவமானத்திற்‌ குவமேயம்‌ மெய்யான பிரமத்தைப்‌ பொய்யான மாயை அல்லது 
பார்‌ முதல்‌ பூதம்‌ மறைக்கு மென்றும்‌ ஒத்துக்‌ கொண்டவ ரானார்‌, ஒத்துக்‌ 
கொண்டவ ராகவே, துவிதமதம்‌ சுருதியுக்தி அனுடவ விரோதமென்று தள்ளி, 
அத்துவித மதம்மெய்யென்று ஏற்றுக்‌ கொண்டவரானார்‌. காரியத்தி லிவ்வாறாயி 
னும்‌ வீண்வழக்கிற்‌ புகுந்து வீண்‌ விதண்டாவாதம்‌ செய்யாது விடுகின்றா ரில்லை. 
இதனால்‌ இவரது வாதம்‌ எடுத்த தொன்று, பேசிய தொன்று, முடித்துக்‌ கொண்ட 
தொன்றுமாய்‌ முடிந்த தென்பதாம்‌. 














திருமந்திர விசாரணை 
பயனற்ற பிரமாணங்கள்‌. 


திருமந்திரம்‌ தம்பக்கத்து நூலெனற்கு ஜயர்‌ காட்டும்‌ நியாயங்களை யின்னும்‌ 
பரிசோதிப்பாம்‌. இதுவிஷயமாக அவர்‌ கூறுவதைப்‌ “பூர்வபக்ஷம்‌" என்றும்‌, யாம்‌ 
மறுப்பதைச்‌ “சித்தாந்தம்‌” என்றும்‌ பெயர்‌ கொடுத்து எழுதுவாம்‌. 


பூர்வபக்ஷம்‌. 


"அறுபதின்‌ மும்மைச்‌ சிவபக்தர்களுள்ளே ஒருவராகப்‌ பேசப்பட்டிருப்ப 
வராக அறியக்கிடந்த (சிவபெருமான்‌ உமாதேவியார்க்‌ கருளிய) சிவரகசியத்தி 
னாலும்‌, 


சித்தாந்தம்‌. 


இதில்‌ இவருக்குத்‌ துவிதஞ்‌ சித்தித்த தென்னை? அத்துவிதஞ்‌ சித்தியாமற்‌ 
போன தென்னை? உமா தேவியார்க்குப்‌ பரம சிவன்‌ உபதேசித்ததினால்‌ துவிதமெ 
னக்கொண்டாராக்கும்‌; பரமசிவனுக்கு உமா தேவியார்‌ உபதேசித்திருந்தால்‌ 
அங்ஙனங்‌ கொள்ளா ராக்கும்‌; அதோடு சிவ ரகசியத்திற்‌ பேசப்பட்டமை பற்றித்‌ 
துவித மெனக்‌ கொண்டாராக்கும்‌; விஷ்ணுரகசியத்திற்‌ பேசப்பட்டிருந்தால்‌ அத்துவித 
மெனக்‌ கொள்வாராக்கும்‌. 


பூர்வபக்ஷம்‌. 


"சிவத்திலே தம்முயிரைச்‌ செலுத்திச்‌ சரியா கிரியா யோகத்திற்றலைமை 
படைத்துத்‌ திருமூல நாயனார்‌ என்றுரைக்கும்‌ சிவபத்த விலாசத்தினாலும்‌. 


சித்தாந்தம்‌. 


இதில்‌ சிவமும்‌ உயிரும்‌ சத்து என்பதற்கு என்ன ஆதார மிருக்கின்றது? இரு 
பொருளும்‌ சத்தெனச்‌ சிவடித்த விலாசங்‌ கூறினதாய்‌ இவரு மெடுத்துக்‌ காண்பிக்க 
வில்லையே; துவிதாத்‌ துவித விஷயத்தைப்‌ பற்றியே சிவபத்த விலாசம்‌ பேச 
வில்லையே. சிவபத்த விலாசம்‌ கூறாவிடினும்‌ பிரஸ்தாபத்தி லிருக்கும்‌ 
திருமந்திரம்‌ இது விஷயமாக என்ன சொல்லுகிறதென்றால்‌ சிவனிடத்தில்‌ சீவன்‌ 
ஒடுங்கிச்‌ சிவ மொன்றே நிற்கிறதென்றும்‌ இரண்டென்ப தில்லை யென்றும்‌ ஜீவன்‌ 
கற்பனையென்றும்‌ சொல்லுகிறது. இதற்குப்பிரமாணம்‌ வருமாறு: - 


திருமந்திரம்‌ காரியூகாரணோபாதி. 
காரியமேறிற்கலக்குமகடும்பசு 
காரணமேழிற்கலக்கும்பரசிவன்‌ 
காரியகாரணங்கற்பணனைசொற்பத ட 
பாரறும்பாழில்பராபரத்தானே. (5) 














திருமந்திர விசாரணை 

ஜே கடுஞ்சுத்தசைவம்‌. 
நூனென்றுந்தானென்றும்நாடிநான்சாரவே 
தானென்றுநானென்றிரண்டிலாத்தற்பதந்‌ 
தானென்றுநானென்றதத்துஹல்கலால்‌ 
தானென்றும்நானென்றுக்சாற்றகிலேனே. (4) 

ஷே உடலிற்பஞ்சபேதம்‌. 
தானவனாகியசதற்பதம்‌. (13) 

ழே நின்மலாவத்தை. 
தானவனாகும்சமாதிகைகூடினால்‌. (16) 
தானவனாகியஞானத்தலைவனை. (21) 

ஷை முப்பதம்‌. 


தொம்பதந்தற்பதம்தோன்றுமாசிபதம்‌ 
நம்பியசீவன்பரஞ்சிவனாய்றிற்கும்‌. (5) 


ழே ஞானோதயம்‌. 


நூனென்றுந்தானென்றும்நாடினேனாடலும்‌ 


நாளென்றுந்தானென்றிரண்டில்லை. (8) 
ஷே தோத்திரம்‌. 
சிவன்றான்பலபலசீவனுமாகி 
நவின்றானுலகுறுநம்பனுமாமே. (30) 
பூர்வபக்ஷம்‌. 


“திருவாரூரிலே வன்மீக நாதர்‌ தில்லைவாழந்தணர்‌ தம்‌ மடியார்க்கு மடி 
யேன்‌ என்று அடியெடுத்துக்‌ கொடுக்கச்‌ சுந்தரமூர்த்தி நாயனாரால்‌ அருளப்பட்ட 


திருத்தொண்டத்‌ தொகையிலே அமைந்த "நம்பிரான்‌ திருமூல னடியார்க்கு மடியேன்‌' 


என்னுந்‌ திருவாக்கினாலும்‌.” 














திருமந்திர விசாரணை 
சித்தாந்தம்‌. 


திருவாரூரிலே வன்மீக நாதர்‌ அடி யெடுத்துக்‌ கொடுத்தமையினால்‌ அது 
துவித பக்க மாயிற்றுப்‌ போலும்‌. சிதம்பரம்‌ நடராஜர்‌ அடியெடுத்துக்‌ கொடுத்திருந் 
தால்‌ அத்துவித பக்கமாய்‌ விடும்‌ போலும்‌. அதினும்‌ சுந்தர மூர்த்தி சுவாமிகளுக்கு 
அடியெடுத்துக்‌ கொடுத்தமைபற்றித்‌ துவிதமாயிற்றுப்போலும்‌; மாணிக்கவாசக 
சுவாமிகளுக்கு அடியெடுத்துக்‌ கொடுத்திருந்தால்‌ அத்துவிதமாய்‌ விடும்‌ போலும்‌. 
துவிதத்திற்கு எத்தகைய வலிமையைத்‌ தேடுகிறார்‌ பாருங்கள்‌. 


பூர்வபக்ஷம்‌. 


“குடிமன்னுசாத்தானூர்க்கோக்குலமேய்ப்போன்குரம்பைப்புக்கு 
முடிமன்னு கூனற்பிறையாளன்றன்னை முழுத்‌ தமிழின்‌ 
படி பன்னுவேதத்தின்சொற்படி யேபரவிட்டெனுச்சி 
யடிமன்னவைத்கபிரான்முலனாகின்றவங்கணனே." 


என்று திருநாரையூர்ப்‌ பொல்லாப்‌ பிள்ளையார்‌ அனுக்கிரகம்‌ பெற்ற ஆதி 
சைவராகிய நம்பி யாண்டார்‌ நம்பி யருளிய திருவந்தாதி யினாலும்‌." 


சித்தாந்தம்‌. 


என்ன வாதாரமிருக்கிற தென்றெண்ணி இச்செய்யுளைக்‌ காட்டினாரோ 
அறியோம்‌. இப்படியும்‌ ஒரு சமய வாதி யிருப்பாரா? பிரமாணமற்ற மதவாதிகளுக்கு 
இது தான்‌ கதி. எடுத்த விஷயத்திற்கு வேண்டிய ஆதார மில்லா இப்படிப்பட்ட 
செய்யுளாற்றான்‌ ஐயர்‌ மதம்‌ தாபிக்கப்படவேண்டுமாக்கும்‌! 


பூர்வபக்ஷம்‌. 
"ஞான முதலிய வொரு நான்‌ குண்மை தெள்ளு தீந்தமிழாற்‌ கூறுந்‌ திருமூலர்‌ 


எனவும்‌, 


அனுடம்பிற்பிறவிவிடந்தீர்ந்துலகத்தோமுய்ய 
ஞான்முதனான்குமலர்நற்றிகுமந்திரமாலை 
பான்மைமுறையோராண்டுக்கொன்றாகப்பரம்பொருளா 
மேன்வெயிறணிந்தாரையொன்றவன்றானென்வெடித்து. 


எனவும்‌, 
ஆவடுதண்டுறையணைந்தங்கரும்பொருளையறவணங்கி 
மேவவார்பறக்குட பான்மிக்குயர்ந்தவர்சின்கீழ்த்‌ 
தேவிருக்கையமர்ந்தமுளிச்சிவயோகத்தலைறின்று 
பூவலகுமிதயத்துப்பொருளோடும்புணர்ந்திருந்தார்‌. 














திருமந்திர விசாரணை 


எனவும்‌, 


பித்துற்றமயலகன்று. பிறிதொரு சார்புளதன்று 
சித்தவிற்பங்களைந்துதெளிந்தசிவயோகத்தில்‌ 
மவுத்தகருத்தனராகிவரம்பில்பெருமையிலிகுந்தா 
ரித்தகைமையளப்பரிதால்யாராலுமெனஏரைப்பார்‌ 


எனவும்‌,போதரும்‌ 


(உலகெலா முணர்ந்‌ தோதற்‌ கரியவன்‌ என்று நடராஜ வள்ளலார்‌ அடியெடுத்‌ 
துக்‌ கொடுக்கச்‌ சேக்கிழார்‌ நாயனார்‌ பாடியருளிய) பெரிய புராணத்தினாலும்‌, 


கயிலாயத்‌ தொரு சித்தர்‌ பொதியிற்‌ சேர்லூர்‌ காவிரி சூழ்‌ சாத்தனூர்‌ கருது 
மூலன்‌, பயிலாநோயுடன்‌ விபத்துயர்‌ நீடும்‌ பசுக்களைக்‌ கண்டவனுடலிற்‌ பாய்ந்து 
போத, வயலாகப்‌ பண்டை யுட லருளான்‌ மேவி யாவடுதண்‌ டுறை யாண்டுக்‌ கொரு 
பாவாகக்‌, குயிலாரு மரசடியி லிருந்து கூறிக்‌ கோதிலா வட கயிலை குறுகினாரே. 


என்று. 


'சிதம்பரத்‌ தில்லைத்‌ தீக்ஷிதருள்‌ ஒருவராயும்‌ சந்தானாசாரியர்களுள்‌ ஒருவ 
ராயுமுள்ள உமாபதி சிவாசாரியரருளிய திருத்தொண்டர்‌ புராணத்தினாலும்‌ 


'சக்கரவர்த்தி தவராச யோகியெனு மிக்க திருமூல னருள்‌ மேவுநா ளெந்‌ 
நாளோ 


என்று போற்றுந்‌ தாயுமானசுவாமிகள்‌ திருப்பாடற்றிரனாட்டிலும்‌, சிவாகமங்க 
ளிலேயுள்ள சரியை கிரியை யோகஞான பாதப்பொருள்களை ஒன்பதுதந்திரங்களுள்‌ 
அடக்கித்‌ திருமந்திரமெனப்‌ பெயரிய அதிரகசிய நுட்பார்த்தங்‌ கொண்ட ஞான நூலை 
யருளினவர்‌ ஏகான்மவாத மெனப்படும்‌ மாயாவாதியாகாது சிவராச யோகியாராயுள்‌ 
ளார்‌ ஸ்ரீ மூலநாதரென வடமொழிச்‌ சிவரகசிய சிவபத்த விலாசாதிகளே கூறப்படுந் 
திரு மூல நாயனாரே யாம்‌ என்பது வைதிக சைவராயினார்க்‌ கெல்லாமொப்ப 
முடிந்த பக்ஷமன்றோ." 


சித்தாந்தம்‌. 


இவ்வளவு பிரமாணங்கள்‌ காட்டியும்‌ அதில்‌ அத்துவித விரோதமாகவும்‌ 
துவித சாதகமாகவும்‌ ஒரு வாக்கிய மாவது, ஒரு சொல்லாவது, ஒரு எழுத்‌ தாவது 
இல்லை. இவர்‌ பிரமாணங்‌ காட்டாது வெற்றுரையால்‌ பேசியிருப்பின்‌ துவிதத்திற்கு 
ஏதேனும்‌ பிரமாணமு மிருக்குமென விசாரணை யில்லாதவர்‌ நினைக்கக்‌ கூடும்‌. 
பிரமாணங்‌ காட்டியும்‌ அதில்‌ இவர்க்கு அனுகூல மாக அணுவளவு மில்லாமையால்‌ 
துவிதமதத்தில்‌ சத்தில்லையெனக்‌ கருதி, அம்மதம்‌ சுருதி யுக்தி அனுபவ பல 
மில்லாப்‌ போலி யென நிச்சயித்துக்‌ கொள்வார்கள்‌. இதுதான்‌ பலன்‌ இவர்‌ காட்டிய 














திருமந்திர விசாரணை 


பிரமாணங்கட்கு. திருமூல நாயனாரைச்‌ சக்கரவர்த்தி தவராஜ யோகி' எனத்‌ 
தாயுமான சுவாமிகள்‌ விதந்ததும்‌ இவருடைய து.விதத்திற்குச்‌ சாதகமாம்‌. 
இத்தொடர்‌ மொழியில்‌ என்னென்ன மொழி துவித சாதகம்‌? என்னென்ன மொழி 
அத்துவித பாதகம்‌? இனி "வந்தான்‌, போனான்‌, உண்டான்‌, உடுத்தான்‌, உறங்கினான்‌" 
என்ற மொழிகளையும்‌ தமக்குச்‌ சாதகமென எடுத்துக்‌ காண்பிப்பார்‌ போலும்‌. ஐயர்‌ 
தாம்‌ எழுதுவதில்‌ “இன்னது குணம்‌, இன்னது குற்றம்‌, இன்னது குறைவு, இன்னது 
நிறைவு" என்று யோசிக்க அவர்‌ புத்தி ஸ்திரமா யில்லை. கை கொண்டமட்டும்‌ 
எழுதியிடுகின்றார்‌. அவர்‌ எழுதுவது அவர்க்கே தெரியாது. புத்தி ஸ்திரப்பட்ட 
பிறகுதான்‌, தாம்‌ எழுதிய குற்ற பின்னதென விளங்கும்‌. 


வேதாகமஞானவிரோதம்‌. 


'சிவாகமங்களிலே யுள்ள..... ஞான நூலை அருளினவர்‌ என்றதால்‌, சிவாகம 
ஞானம்‌ இவர்‌ பக்கத்ததென்‌ றாகின்றது. ஆகவே, வேதத்திலே யுள்ள ஞானமிவர்‌ 
பக்கத்த தன்றென்‌ றாகின்றது. அங்ஙன மாயின்‌ வைதிக சைவம்‌, வைதிக 
சைவமென வேதத்தோடு சம்பந்தம்‌ வைத்துக்கொள்வானேன்‌? சிவாகமபக்கமென்று 
கூறிய திருமந்திரமே அத்துவித பக்கமா யிருப்பதாலும்‌; சிவ ஞான போதம்‌, தேவி 
காலோத்தர முதலியனவும்‌ அத்துவித பக்கமே யெனப்‌ பன்முறை பிரமாணங்‌ காட்டி 
யிருப்பதாலும்‌, திருமூல நாயனார்‌ சிவாகமத்தைக்கொண்டும்‌ அத்துவிதத்தை நாட்டி 
யிருக்கின்றமையானும்‌ ஐயர்‌ வேத ஞானத்துக்கு விரோதியானதோடு ஆகம ஞான்‌ 
த்துக்கும்‌ விரோதியானாரென்க. 


ஏகாத்துமவாதம்‌ ஏக ப்ரம்மவாதம்‌ 


'ஏகான்மவாதம்‌' என்பது 'ஏகக்கடவுள்‌ வாதம்‌' எனப்படுதலானும்‌, ஏகக்கடவுளே 
ஏக சிவம்‌, ஏகப்பிரமம்‌ எனப்பதெலானும்‌ திருமூலர்‌ ஏக சிவமென வொப்பும்‌ ஏகான்ம 
வாதியாம்‌. இதை யொப்பாதவர்‌ பல கடவுளென வொப்பும்‌ அனேகேசுவர வாதியராம்‌. 
இவ்விஷயம்‌ -சித்தாந்திகளும்‌ ஏகாத்தும்‌ வாதிகளே என்ற நூலில்‌ விரிவாய்ப்‌ 
பேசப்பட்‌ டிருப்பதாலும்‌, அதற்‌ கிது காறும்‌ மாயா வாததுவித தாந்திரிகர்‌ எவரும்‌ 
பதில்‌ கூறாது மறைந்‌ திருப்பதாலும்‌, அவரில்‌ இவரும்‌ ஒருவராயிருப்பதாலும்‌ 
அங்கு மறுத்த மறுப்பை மீண்டும்‌ இங்குப்‌ பேசுவ தநாவசியகமென நிறுத்திவிட்டோ 
மென்க. திருமூலர்‌ மாயை பொய்யென்றும்‌, ஜீவன்‌ கற்பனையென்றும்‌, சிவம்‌ 
ஒன்றே உண்மை யென்றும்‌ கூறுகின்றமையானும்‌, சாந்தோக்கிய உபநிஷத்தின்‌ 
தத்துவ மசி வாக்கியத்தைக்‌ கொண்டும்‌ அத்துவிதத்தைத்‌ தாபித்தமையானும்‌, 
இத்தகைய அத்துவித சிரேஷ்டரான திருமூலநாயனாரைப்‌ பற்றிச்‌ சிவரகசியம்‌, 
சிவபத்த விலாசம்‌, திருத்தொண்டர்‌ புராணம்‌ இவை கூறுகின்றமையானும்‌ இது 
வேதவைதிக சைவராயினோர்க்‌ கெல்லாம்‌ ஒப்ப முடிந்த பக்ஷமாமென்க; வேதத்தை 
ப்‌ பசு நூல்‌, விபசார நூல்‌, மயக்க நூல்‌, உலக நூலென விகழும்‌ வேத பாஹிய 
அவைதிக தாந்திரிக துவித மாயா வாதப்‌ போலிச்‌ சைவர்க்கு ஒப்ப முடிந்த பக்ஷ 
மன்றா மென்க. இத்தகையோர்‌ ஒரு போதும்‌ வைதிக சைவராகார்‌! ஆகார்‌! 
தாயுமானார்‌ அத்துவிதியே யன்றித்‌ துவிதி யன்றென 'மாயாவாத சைவசண்ட 


து 














திருமந்திர விசாரணை 


மாருதம்‌' என்னும்‌ நூலில்‌ 20, 21, 22, 23, 24, 52, 53, 54, 71, 72, 73, 74, 75, 127, 128, 129, 
130, 131, 132, 133, 134, 135, 182. 183, 184, 185 வது பக்கங்களில்‌ விரிவாய்ப்‌ பேசப்பட்‌' 
டிருக்கிறது. இது காறும்‌ காட்டிய பிரமாணங்களெல்லாம்‌ அத்துவிதிகளுக்கே சாதக்‌ 
மாகவும்‌, வர்‌ எடுத்த விஷயத்திற்கு அவை உதவியற்றும்‌ போனமையின்‌, இவர்‌ 
ஆதாரமற்று அந்தரத்தில்‌ ஊஞ்சலாடும்‌ மதஸ்தராகின்றார்‌. “சும்மாவிருந்த 
தாரையை ஊதிக்கெடுத்தான்‌ ஆண்டி” என்றவாறு வாதமற்றுச்‌ சும்மாவிருக்கும்‌ 
திருமந்திர நூலை யெமது நூலென்று சொல்லி, முடிவில்‌ தழக்குச்‌ சொந்த மல்ல 
வெனச்‌ சொல்லுமாறு செய்து கொண்டார்‌. இனியும்‌ இவ்வாறே ஒவ்வொன்றையும்‌ 
எடுத்து எமது நூல்‌, எமது நூல்‌ என்று சொல்லி வாதம்‌ புரிந்து, வாதத்தீர்ப்பில்‌ 
தமக்கேதுஞ்‌ சொந்த மில்லையெனத்‌ தீர்மானித்துக்‌ கொள்வாராக. ஜயர்க்கு ஏதுமே 
சொந்த மில்லையோவெனின்‌ சொந்த மென்பவை யுள்ளன. அவை சுருதி ஸ்மிருதி 
புராண இதிகாசாதி பதினான்கு வித்தைகளும்‌, திருவாசக தேவார திருக்தொண்டர்‌ 
புராண சிவஞானபோத முதலிய நூல்களும்‌ நீங்கலாக, சிவஞானபோத துவிதவுரை, 
சிவஞானசித்தி, சிவப்பிரகாச முதலிய நூல்க ளுள்ளன. இத்தகைய இவரது சொந்த 
நூல்களி னின்று வாதம்‌ புரிந்தால்‌ இவர்‌ என்றும்‌ அப்பிரமாண வாதியாகமாட்டார்‌. 
இவர்‌ சிவரகசியத்தின்‌ ஓரிடத்தைப்‌ பிரமாணமாகக்‌ காட்ட வந்தார்‌. அது துவிதத்‌ 
தைப்‌ பற்றியாவது அத்துவிதத்தைப்‌ பற்றியாவது பேசவந்த விடமல்ல; பத்திமான்க 
ளுடைய சரித்திரத்தைப்‌ பற்றி மாத்திரம்‌ பேசவந்த உடம்‌. தத்துவத்தைப்‌ பற்றிப்‌ 
பேசிய இடம்‌ வேறே யிருக்கின்றது. அதில்‌ நன்று ஆறாவது அம்சம்‌. அது தான்‌ 
ரிபுக்தை. அது துவிதத்தை மறுத்து அத்துவிதமே உண்மையெனக்‌ கூறுகின்றது. 
அதில்‌ சில செய்யுள்கள்‌ வருமாறு: - 


மகா இதிகாசமாகிய சிவரகசியம்‌ ஆறம்‌ அம்சம்‌ ரிபுகீதை 
28ம்‌ அத்தியாயம்‌ மகாவாக்கியார்த்தம்‌. 


மாயையெனுமுபாதியுறுமீசன்றானேமருவியதற்பதமுரைசெய்வாச்சியார்த்தம்‌ 
ஆயதனதவித்தையுறுஞ்சீவன்றானேயறைகின்றதுவம்பதமோர்வாச்சியார்த்தம்‌ 
ஏயமதாமுபாதியெலாமிழந்தபின்னரேகவிலக்கணமானவத்துத்தானே. 
தூயபதமிரண்டுக்குமிலட்சியார்த்தந்தொடர்புற்றவைக்கியமேயாசிபதார்த்தம்‌. 


தற்பதலட்சியமானபிரமரூபந்துவம்பதலட்சியமானநீயேயாவாய்‌ 
அற்பமுமேயிதிலையமமைவதில்லையகண்டசிவன்றன்னாணையறைந்ததுண்மை 
சொற்பமிலாவகண்டபரிபூன்றமானசுத்தமதாம்பரப்பிரமநீயேயென்று 
செப்பியிடுங்குருபரனேகுருவாகின்றோன்செப்பியவாற்றிந்தவனேசீடனானோன்‌ 


இன்னவிதமிருக்கு தல்வேதாந்தத்திலிலங்கியவிந்நான்குமாகாவாக்கியத்தின்‌, 
பின்னமிலாவைக்கியமாமகண்டார்த்தத்தைப்பேதமெனும்பிராந்தியெலாந்தீரும்வண்‌ 
ணம்‌, அன்னசிவனருளியவாறடைவாய்ச்சொன்னோ மறைந்தபடி யழுத்தமுறவப்யா 
சித்தே, நின்னுருவாய்நிலைபெற்றவகண்டார்த்தத்தைநிருமலமாய்நீயென்று மனுபவி 
ப்பாய்‌. (54) 


EA 














திருமந்திர விசாரணை 





சுயமதுவாந்தத்துவமசியென்னும்‌ வாக்கியம்‌ சொல்லுமுபதேசமகாவாக்கியமாகும்‌, 
இயலு மகம்பிரமாஸ்மியென்னும்வாக்ய மிலகுமநுபூதிமகாவாக்யமாம்‌, 
மயன்மருவாப்பிரஞ்ஞானம்‌ பிரமவாக்யம்‌ மனனத்தினப்பியாச வாக்கியமாகும்‌, 
அயமான்மாபிரமமென வறையும்வர்க்கியமதற்கெல்லாஞ்‌ சம்மதமாவாக்யமாமே. 
(55) 


அனிசமகம்பிரமாஸ்மி வாக்கியத்தாலகண்டபரபாவனையேயப்யாசித்து, 
நனிமருவும்பாவனையாராமரூபநாட்டமெலாநன்றாகநாசஞ்செய்து, 
துனிமருவுந்துவிதத்தின்றொடர்பேயின்றித்துகளற்றவகண்டார்த்தமனுபவத்தவ்‌, 
வனியமிலாவகண்டார்த்தவடிவேயாவாயவ்வண்ணமாகுவதேயகண்டமோட்சம்‌. (57) 


இச்செய்யுள்களினால்‌ அத்துவிதமே உண்மையென்‌ றாவதோடு, திருமூலரது 
மகாவாக்கியமும்‌ சிவரகசிய வாக்கியமும்‌ ஒருபொருள்‌ காண்டு முடிவனவாமென்க. 


ஓரினப்படுத்தியது நியாயமே. 


பொய்‌, மெய்யை யெப்படி மறைக்குமென்று கேட்ட கேள்விக்குக்‌ கயிற்‌ றரவு 
முதலிய உவமானங்கள்‌ சொல்லி, உவமேயத்தில்‌ பொய்யான மாயை மெய்யான. 
பிரமத்தை மறைக்குமென்றதற்கு 


சூதசங்கிதை காலவளவை. 


நீளவான்மாவினுண்மையைமனறைத்துநிற்றலினாற்றமமென்றும்‌ 
வாளவிர்வித்தையென்னுஞானத்தைமறைத்தலனைவித்தையேயென்றும்‌ 
கோஞுறக்ஞானகாரணமாகிக்குலவலின்மோகமேயென்று 
மாஞறுசத்துவிலட்சனமாகியமைதலவினாலசத்தென்றும்‌. (10) 


உலகுதித்திடற்குக்காரணமாகியுறைதலிற்காரணமென்று 
மிலகுகாரியமாகியவுலகாகியிருக்கவுந்தெரிதர படாத 
வலனுறுதலினவியத்தமேயென்றும்வகுப்பரம்மாயைக்குப்பெயர்க 
சரில்வமிபெருமான்றன்வலியாற்கற்பித்துதிந்நிரம்பியகாலம்‌. (11) 


இச்செய்யுள்களையும்‌, 'மரத்தை மறைத்தது மாமதயானை என்ற திருமந்திரச்‌ 
செய்யுளையும்‌ 'அத்வைத சித்தாந்தி' காட்டியிருக்கின்றா ரன்றோ? அதற்காக 
இவ்வையர்‌ சொல்வதைப்‌ பாருங்கள்‌. 


"மெய்யைப்‌ பொய்‌ மறைக்கும்‌. என்பதற்குப்‌ பிரமாணம்‌ இவையா மென்று 
சூதசங்கிதை கால அளவை உரைத்த அத்தியாயத்துப்‌ பத்துப்‌ பதினோராஞ்‌ 
செய்யுள்களையும்‌ வேதாந்த சூடாமணி அறுபதாஞ்‌ செய்யுளையும்‌ வரைந்து 
இவற்றோடு திருமந்திரத்துப்‌ பராவஸ்தையிற்‌ கண்ட 














திருமந்திர விசாரணை 


மரந்தைமறைத்ததுமாமதயானை. 
மரத்தின்மறைந்ததுமாமதயானை 
பரத்தைமறைத்ததுபார்முதல்பூதம்‌ 
பரத்தின்மறைந்ததுபார்மதறிபூதமே. 


என்னும்‌ இருபத்திரண்டாம்‌ திருப்பாட்டையும்‌ மேநே கூறியவாறு பொருள்‌ 
படுத்திச்‌ சேர்த்து ஓரினப்படுத்தித்‌ திரு மூல நாயனார்‌ ஈண்டுப்‌ பிரயோகித்த 
பரையைச்‌ சுட்டிய 'பரம்‌' என்னும்‌ பதத்தைத்‌ தம்‌ பக்கத்துக்கு வேதாகம சாஸ்திர 
வாராய்ச்சி இல்லாமையால்‌ இலக்கறியாது கவர்ந்தார்‌" 


என்றார்‌. 


இதற்குச்‌ சமாதான முரைப்பாம்‌. மெய்யாய்‌ பிரமத்தைப்‌ பொய்யாய்‌ மாயை 
மறைக்கு மென்று சூதசங்கிதை கூறியதாலும்‌, அவ்வாறே வேதாந்த சூளாமணியுங்‌ 
கூறியதாலும்‌, இவ்விரண்டிற்கு மொக்கத்‌ திருமந்திரமுங்‌ கூறியதாலும்‌ ஓரினப்படுத்‌ 
திக்‌ கூறினதர்‌ மென்க. 'பரம்‌' என்ற சொல்லுக்கு எவ்விதப்‌ பொருள்‌ கொள்ளினும்‌ 
சிவனேயாமென முன்னரே கூறியிருக்கின்றோ மாகலினானும்‌, பரத்தை யருளெனக்‌ 
கூறினும்‌ 


திருமந்திரம்‌ பரவத்தை. 


நின்றானருஞம்பூரமுமுன்னேயமு 
மொன்றாய்‌மருவமுருவமுபாரதியம்‌. (27) 


இச்செய்யுளினால்‌ அருளும்‌ பரமும்‌ ஒன்றாய்‌ அதாவது குண குணியா 
யிருத்தலினானும்‌, பரத்தைத்‌ தற்பத வாச்சியார்த்தமாகக்‌ கொள்ளின்‌ அதன்‌ 
லட்சியார்த்தம்‌ பிரமம்‌ அல்லது சிவனாய்‌ முடிதலானும்‌ சூதசங்கிதையும்‌ 
திருமந்திரமும்‌ ஓரினமாய்‌ ஒரு பொருள்‌ கொண்டு முடிவனவா மென்க. 


தேவாராதிகளும்‌ அத்துவிதமுடிபே 


"திருமந்திரத்துப்‌ பிறவிடங்களிலிருந்தும்‌ தேவாரம்‌ சிவஞானபோதம்‌ கந்தரல 
ங்காரம்‌ கந்தரனுபூதி முதலியவைகளி லிருந்தும்‌ வேதாந்தியார்‌ தம்‌ பக்கத்துக்குப்‌ 
பொருள்‌ படுத்தி உ.தகரிக்கும்‌ உதாரணங்கள்‌ அவர்‌ விடுத்த விஷயத்துக்குப்‌ 
பொருத்த முறுவனவோ அன்றோ என்பதனை மேலே சொல்லியவாறு வைதிக 
சைவ சித்தாந்தப்‌ பொருள்‌ கொண்டு நிறுத்து விஷயத்தின்‌ உபக்கிரமோ 
பசங்காரங்களினால்‌ நிரூபணஞ்‌ செய்து வாய்மை கடைப்பிடித்தல்‌ நமது சைவ 
சித்தாந்த நெறியினர்க்குக்‌ கடனா மென்க" 


என்று முடிவில்‌ கூறினார்‌. 











திருமந்திர விசாரணை 


வேதாந்த சங்கை நிவாரணத்‌ துள்ளும்‌, மற்றும்‌ பல துவித சைவ கண்டன 
நூல்களுள்ளும்‌ பிரமாணமாகக்‌ காட்டப்பட்ட திருமந்திரம்‌, தேவாரம்‌, திருவாசகம்‌, 
சிவஞான போதம்‌, கந்தரலங்காரம்‌, கந்தரநுபூதி முதலிய நூல்கள்‌ சுருதி ஸ்மிருதி 
புராண இதிகாசாதிப்‌ பெரும்‌ பிரமாணங்கட்கு விரோத மில்லாது அத்துவித முடிபி 
னையே கூறுகின்றமை யானும்‌, முன்‌ 19, 20, 25, 26, 37,38 - வது பக்கங்களிற்‌ காட்டிய 
திருமந்திரச்‌ செய்யுள்களின்படி உபக்கிரம உபசங்காரமாய்ச்‌ சிவ மொன்றே மிஞ்சுத 
லினானும்‌, பரிபூரண சிவத்தின்கண்‌ போலியாக வன்றி யதார்த்தமாய்‌ ஒருபொருளு 
மிராதென்பது யுக்தி அனுபவங்களுக்குமொத்த தாதலினானும்‌, இதற்குச்‌ சுருதியாதிப்‌ 
பிரமாணங்களைப்‌ பன்‌ முறை காட்டி யிருக்கின்றமை யானும்‌ தேவாராதி 
நூல்களும்‌ அத்துவித பக்கமேயா மென்க. இவரது நிரூபணத்தை வேத பாஹிய 
துவித தாந்திரிக சைவத்தைக்‌ கொண்டேனும்‌ யுக்தி அனுபவங்களைக்‌ கொண்டே 
னும்‌ நிலை நிறுத்தாதிருக்க, 'பைதிக சைவ சித்தாந்தப்‌ பொருள்‌ கொண்டு நிறுத்தும்‌ 
விஷயத்தின்‌ உபக்கிரமோபசங்காரங்களினால்‌ நிரூபணஞ்‌ செய்து எனப்‌ பொய்ம்‌ 
மொழி கூறுதல்‌ பொய்யுடையார்க்கே யன்றி மெய்யுடையார்க்குத்‌ தகுதி யாமோ? 
இவர்‌ கடைப்பிடித்ததுபோல இவர்‌ பக்கத்து மற்றவரையுங்‌ கடைப்பிடிக்குமாறு 
சற்புத்தி புகல்கின்றார்‌. "தாம்பிடித்த முயலுக்கு மூன்றே கால்‌” எனக்‌ கொண்ட 
இவரது கடைப்பிடி மற்றவர்க்கு மிருக்குமாயின்‌, அது மூக்கறையன்‌ கதைபோ லாகு 
மென்பதற்‌ கையம்‌ ஒரு சிறுது மின்றென்க. 


முடிவுரை 


இதுவரையில்‌ செய்த வாதத்தால்‌ திருமந்திரம்‌ இவர்க்குரிய தன்றென்றும்‌, 
அத்துவிதிகளுக்கே யூரியதென்றும்‌ தீர்மானமானமையின்‌ இனித்‌ திருமந்திர 
நூலைத்‌ தமது நூலென மறந்துஞ்‌ சொல்லாதிருப்பாராக. இவர்‌ இவ்வாறே சுருதி 
ஸ்மிருதி புராணேதிகாசாதி வைதிக சித்தாந்தத்தை அடிக்கடி யெதிர்த்து, வீண்‌ 
விவாதஞ்‌ செய்து, ஒவ்வொன்றிலும்‌ அபஜயத்திற்‌ குள்ளாகி அவமானத்திற்‌ 
கிலக்காகின்றார்‌. இது மிகப்‌ பரிதாபம்‌! இவ்வாறு செய்வது ஐயர்க்‌ கழகன்று. 
இனியேனும்‌ இவ்விதத்‌ தீய தொழிலுக்‌ குட்படாது வைதிகா விரோதமான 
நன்னெறியிற்‌ புகுந்து வாதம்‌ புரிந்து அவ்வாதத்திற்‌ றேறிய நல்லன செய்து 
நன்மையினைப்‌ பெற்று நலமாக வாழ்வாராக. 














